குகமயம் , 
ஓம் குமார குருப்யோ நம : 


- 


தேசாந்தர சமஸ்காரத்துடன் கூடிய 
சித்தாந்த தி க்கணிதம் . 


பலதீபிகை , புட்பபந்தம் , சூரிய ஸித்தாந்த சோதிட கணிதம் , 
நீலகண்ட தாஜிக சமிக்ஞா தந்திர சகமஸ்புட விவேகம் , 

ஸ்ரீபதி ஜாதக கர்ம பத்ததி , மயநூலென்னுஞ் 
சிற்பாத்னாகரம் , விஸ்வகர்மீய ஆயாதிப் பொருத்த விளக்கம் , 
மச்ச சாஸ்திரம் , வைத்திய ரத்த வசன பூஷணம் 
இவைகளின் பதிப்பாசிரியர்கள் 

பறங்கிப்பேட்டை 
சு . ஏ . குமாரஸ்வாமி ஆச்சாரி அவர்களாலும் 
றையாறு லுத்தரன் மிஷன் பெண்கள் கலாசாலைத் தமிழ்ப் 

. 
பண்டிதரும் மதுரைத் தமிழ்ச் சங்கத்து வித்துவானுமாகிய 
ப . அ . கிருஷ்ணஸ்வாமிப் பிள்ளை அவர்களாலும் 

பரிசோதிக்கப்பெற்று 


கூடலூர் தாலூக்கா மிட்டா சென்னப்ப நாய்க்கன் பாளைய 

நைனார்பேட்டை உயர் திருவாளர் 
ச . அ . முருகேச முதலியார் அவர்ச 

உதவியால் 


பறங்கிப்பேட்டை கணித சோதிட 
சு ஏ . முத்துக்குமாரஸ்வாமி ஆச் 
பிரசுரஞ் செய்யப்பெற் 
ஆங்கீரஸ ப விருச்சிக 


Copy Right .] 


1932 


gooooooo 


7 : 


Ú 


Printed at the 
Manoranjini Press , 

2 , Ramanuja lyer Street , 
Sowcarpet , 

. : Madras . 
1932 


goooooooo 


சிவமயம் . 


H 


சிறப்புப்பாயிரம் . 


. 


சீகாழி கல்விக் கழக வித்துவானும் தருமபுர ஆதீன 

வித்வ சிரோன்மணியுமான 
ஸ்ரீமத் ப . அ முத்துத்தாண்டவராயப் பிள்ளையவர்கள் 

இயற்றியது . 


3 


உலகவை யுவக்க வும்பரார் மகிழ வோங்கற நூற்றொகை மலிக 
திலகவா ணுதலெம் பருப்பத மடந்தை திருவருள் பாலிப்ப புடவி 
யிலகுறு செய்ய வம்புயா தனியி னின்னலம் மெழில்பெற மறையி 
னலகினை யுணர்த்தும் பனுவலாள் கருணை யனைத்தகத் தினுஞ்சிறந்திடவே 1 
கண்ணுதற் பரமன் கருணையா லுயிர்க்குக் கடைக்கணித் தருள் தர கவினிப் 
பண்ணுலா மனந்த மறைப்பொரு ளொழுக்கம் டாரிடைச் சோதிடப் பனுவற் 
கண்ணதா நிகழு மக்கலைக் கணிதங் கணக்கில திருக்கணி தந்தா 
னெண்ணுலாய் மேன்மை யியை தருமென்ன வெடுத்தனரிசைத்தனர் யாரேல் 
பிரமசித் தாந்தம் வசிட்டசித் தாந்தம் பிரபல ஆயபட் டீயம் 
தரமிகு கிரக லாகவஞ் சீர்த்தி சார்பல தீபிகை சோதிர் 
சரமுறு கணிதஞ் சாட்சியா வுளசித் தாந்த மெய்ச் சிரோன்மணி யிவற்றின் 
உரகனி கண்ட உத்தம முனிவர் உரையிவைக் கோதிய மரீசி 
புண்ணிய குருமல் லாரியா சிரியப் புங்கவ ரெனப்பல புனிதர் 
கண்ணிய ரிவர் தங் கருத்தினுக் கிசைந்த கதனமார் திருக்கணிதத்தை 
எண்ணிய பலநூ லாய்ந்து தா ரணத்தோ டிலகுற வெழுதியச் சிட்ட 
அண்ணலம் பெரியோன் யாரெனவினவி னமைதியி னியம்புவன் கேண்மோ 
மறுவறுஞ் சிறப்பின் மாதராற் படிய வண்டட வோதிமத் தோடு 
நறுமலர் சலச முறழ்தருந் துடவை நாகர்த முலகினை மருட்டும் 
நிறைப்ல வளமும் நற்குடிச் சிறப்பும் நீண்முடி மன்னவ ரிருப்பும் 
பிறைமுடி யகமுஞ் சேர்வுறும் பறங்கிப் பேட்டைமா நகரிடை வாழ்வோன் 5 
சிற்பநூற் கலையுஞ் சோதிடத் திறமுஞ் சேரிய லாயுணூ னலமும் 
பொற்புற வுணர்ந்தோன் புண்ணிய முதனப் புந்தியில் வைத்தனு தினமும் 
கற்புறப் பணிவோன் காட்சிசே ரழகன் கருதுமே காம்பரா சாரிக் 
கொற்றசேய் முத்துக் குமாரசாமிப்பேர் குலவிய நாவல ரேறே 
* 


1 . 


பல . 


சிவமயம் . 
சித்தாந்த திருக்கணிதம் 

முன்னுரை .. 
உலகம் போற்றும் உமாமகேஸ்வரியார்க்கு முற்காலத்தில் 
முக்கண் முதல்வன் அருளிச் செய்த நூலே , நீர் சூழ்ந்த இந்நில 
வுலகின்கண் நிலைத்திருக்கும் மக்களுக்கெல்லாம் சிறந்துள்ளதும் 
நான் மறை யென்று யாவரும் போற்றத் தகுந்ததும் ஆகிய வேத 
மாகும் . அவ்வேதம் ஆறு அங்கங்களையும் தனக்குச் சிறந்த உறுப் 
பாகக் கொண்டு விளங்குகின்றது . இவ்வாறு அங்கங்களுள் ஜோதி 
டம் என்பது ஒன்றாகும் . அதற்கு அநேக கணிதங்கள் உள . 

. 
அவற்றுள் திருக்கணிதம் என்பதொன்றே சிறந்ததாகும் . 

திருக்கணிதம் விழுமியதாகிய அளவையால் ஒரு விஷயத்தை 
அறிந்து கொள்வது . அதை இப்பொழுது ஜோதிடத்ருடப் பிர 
மாணம் என்று யாவரும் வழங்குவர் . ஜோதிடம் பார்த்தல் மங்கல 
காரியங்களுக்கும் இன்னும் மானிடர்களாற் செய்யப்படும் அநேக 
வைதீகச் சடங்குகளுக்கும் அவசியமானது . 

ஜோதிட நூல்கள் பல இருக்கின்றன . அவற்றுள் வடமொழி 
யினாற் செய்யப்பட்டன பல ; தென் மொழியினாற் செய்யப்பட் 
டன பல ; இதர மொழிகளிலும் ஆக்கப் பட்டுள்ளன 
நூல்களுள் இதுகாறும் வெளிக்கு வராத பல அரிய பெரிய விஷ 
யங்களைக் கற்றோரும் மற்றோரும் எளிதில் அறிந்து கொண்டு அவற் 
றின்படி நடந்துகொள்ளவேண்டும் என்கிற நன்மன துடன் பறங் 
கிப்பேட்டை ம ----- ஸ்ரீ சு . ஏகாம்பர ஆச்சாரியார் அவர்கள் குமா 
ரர் முத்துக்குமாரஸ்வாமி ஆச்சாரியார் என்பவர் எல்லாக் கணிதங் 
களுக்கும் சிறந்ததாகிய திருக்கணிதம் என்பதை அச்சிடுவிக்கின்ற 
னர் . இவர் இதற்கு முன் பல தீபிகை முதலிய பல நூல்களை அச் 
சிட்டிருக்கின்றார் . இன்னும் அநேக நூல்களையும் அச்சிடுவா 
ரென்று நோக்குகின்றேன் . திருக்கணிதத்தின் பெருமையைப் பின் 
வரும் ஆதாரங்களாற் கண்டு கொள்க . 

பிரம சித்தாந்தம் : - " த்யானக்ரஹோபவேஸாத்பீஜம்ஜ்ஞாத் 
வாஸு தைவக்ஞை: " தத்ஸமஸ்க்ருத க்ரஹேப்ய : கர்த்தவ்யௌ 
நிர்ணயாதேஸௌ என்று கூறுகிறது . இதன் தமிழ் : அவ்வக் 
காலங்களுக்கேற்ற திருக்ஸ்புடத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்து 
கொண்டு அதற்கு உரிய விசேஷ சமஸ்காரங்களை ஆலோசித்தல் 
வேண்டும் என்பதேயாம் . 

வசிஷ்ட ஸித்தாந்தம் : - " இத்தம்மாண்டவ்யஸம்க்ஷேபாத் 
யுக்தம்சாஸ்த்ரமயோத்தமம் விஸ்ரஸ் தீரவிசந்த்ராத்யைர்பவிஷ் 
பதியுகேயுகே ” என்கின்றது . இதன் பொருள் : காலபேதத்தால் 
சூரியாதி கிரகங்களுக்குக் கொஞ்சம் கதிபேதங்கள் உண்டாகுமாக 
லின் அந்தந்தக் காலத்தில் வேண்டிய சமஸ்காரங்கள் அங்கீகரிக் 
கப்பட வேண்டு மென்பதே . 


iii 


ஆரியபடீய தந்திரம் : - " V திரவியோகாத்திருக்ருத்ரவீந்து 
யோகாத் ப்ரஸாதிதஸ்சேந்து சசிதாராக்ரஹயோகாத்ததைவதாரா 
க்ரஹாஸ்ஸர்வே " என்று 

உரைக்கின்றது . 

இதன் அர்த்தம் : 
பூர்வ சித்தாந்தங்கள் உபதேசிக்கின்ற கிரகபகணாதி கணிதங்களில் 
வித்தியாச முண்டாகுமென்றும் அதைத் திருக்துல்யஞ் செய்து 
கொள்ளவேண்டும் என்றும் அறியக்கிடக்கின்றதேயாம் . 

பாஸ்கராசாரியார் இயற்றிய ஸித்தாந்த சிரோமணி : - " யாத்ரா 
விவாஹோத்ஸவஜாதகாதௌகேடை : ரேவபலஸ்புடத்வம்ஸ்யாத் 
ப்ரோச்யதேதேநதபஸ்சராணாம்ஸ்புடகிரியா த்ருக்கணிதை த்ருத்யா 
என்று கூறுவதும் கவனிக்கத் தக்கதாம் . அன்றியும் இதனையே 
பாகல்கோட்டை ஸ்ரீமத் வெங்கடேச தைவக்ஞர் தாமியற்றியுள்ள 
திருக்கணித தந்திர கிரந்தமாகிய ஜோதிர் கணிதத்துப் பிரதம பரிச் 
சேதத்திலும் மேற் கோளாகக் கொண்டுள்ளார்கள் . இவைகளுமே 
யன்றிக் கிரகலாகவ உரையாசிரியராகிய ஸ்ரீ மல்லாரி பட்டர் 
" மேயாந்திருக்துல்யதாம் " எனக்கூறும் வியாக்கியானமும் , 

ஸித்தாந்த சிரோன்மணி : - உரையாசிரியரான ஸ்ரீ மரீசிமுனி 
வர் " யஸ்மின்பக்ஷேயத்ரகாலேயேநத்ருகணிதைக்யகம் " 

என்று 
கூறும் வசனமும் , " திருக்ஸமே பர்வணி என்று கூறும் கர்க்க 
ஸம்மிதை சுலோகமும் , மந்த்ரேஸ்வர முநிவர் தாமியற்றியுள்ள 
பலதீபிகை முதலத்தியாயத்து கதைர்த்ருக்துல்யத்வம்கணித 
கரணை : 

கேசரகதிம்விதித்வாதத்பாவம்பலமபிசபலமந்தை கதை 
யது என்று சொல்லும் வசனமும் ஏற்றனவா மாறுங் காண்க. 
ஆகவே இக்காரணங்களால் 

ஜாதக 

கணிதர்களுக்கு அத்தியா 
வசியகமானது திருக்கணிதமே என்பதையுந் தெரிந்திடுக . 

இந்நூலில் இலங்கா மத்தியான்ன த்யுகணம் , சூரியாதி நவக் 
கிரகங்களுக்குப் பிரதம- து தீய - திருதீய - சமஸ்கார கணனங்கள் , 
தேசாந்தர சமஸ்கார கணனம் , திருக் சமஸ்கார கணனம் , கதிஸ் 
புட கணனம் , சுதேசத்திற்கு சூரியாதி நவக்கிரகங்களின் சுத்த 
ஸ்புடங்கள் , அகசு - திதி - நட்சத்திர யோக கணனங்கள் , சுதேச- ராசி 
மான கணனம் , உடுதசா காலச் சக்கரதசா கணனங்கள் தசவர்க்கச் 
சக்கரங்கள் முதலியன ஓர் ஜாதக மூலமாக உதாரண வாயிலாய்க் 
கணித்துக் காட்டப் பெற்றிருக்கின்றன . 

இந்நூலை அரிதில் தேடித் தக்க ஆதாரங்கள் காட்டிச் செவ் 
வனே பிரசுரிப்பவராகிய ஆச்சாரியார் அவர்களுக்கு இத்தமிழுலகம் 
மிக்க கடப்பாடுடையதாய் இருக்கின்றது . 

கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட் 

டென்னாற்றுங் கொல்லோ வுலகு 
சீகாழி , 

இங்ஙனம் , 
20-10-1932 . 

தருமபுர ஆதீன வித்துவ சிரோன்மணி , 

ப . அ . முத்துத்தாண்டவராயன் . 


} 


குஃபயம் , 
ஓம் குமார குருப்யோ நம : 
தேசாந்தர சமஸ்காரத்துடன் கூடிய 
சித்தாந்த திருக்கணிதம் . 

பதிப்புரை 


. 


உலகம் போற்றும் வேதாங்கங்களில் நேத்திராங்கமாய் மிளிரும் 
ஜோதிட சாஸ்திரமானது கணிதம் - ஜாதகம் - முகூர்த்தம் என்னும் 
மூன்று ஸ்கந்தங்களை 

யுடையது . கணனம் இரண்டு விதமாம் . 
ஒன்று பஞ்சாங்க கணனம் அல்லது சாரகணனம் . மற்றொன்று . 
ஜாதக கணனம் அல்லது ஸ்புட கணனம் . இவ்விரண்டில் இது 
ஸ்புட கணனமாம் . இது குறிப்பிட்ட நேரத்திற்குச் சுதேசத்தில் 
சூரியாதி கிரகங்கள் இத்தனை இராசி பாகை கலை விகலைகளில் இருக் 
கின்றன வென்பதை ஸ்பஷ்டமாய்த் தெரிவிக்க வல்லது . இவ்வித 
கணிதம் பல்வகைச் சித்தாந்தத்தது . அவற்றுள் இச் சித்தாந்த 
திருக்கணிதமும் ஒன்று , - திருக்கணிதமே விசேஷமுடைய தெனப் 
பிரமசித்தாந்தம் வசிஷ்டசித்தாந்தம் - ஆரியபடீயம் - சித்தாந்த 
சிரோன்மணி - வெங்கடேச தைவக்ஞர் இயற்றிய ஜோதிர்கணிதம் 
கிரகலாகவம் - மந்த்ரேச் முனிவர் இயற்றிய பல தீபிகை கர்க்கஸம் 
மிதை முதலியன கூறுகின்றன . 

இந்நூல் எம்மிடம் நீண்ட நாளாகக் கைவச மிருந்தும் அதனை 
ஒத்திட்டுப் பார்ப்பதற்கு ஏற்றதோர் பிரதி கிடைக்காமலிருந்தது . 
இக்குறையைத் தீர்த்து உதவி புரிந்தவர் மோஹனூர் ஸ்ரீ கிருஷ்ண 
விலாச ஜோதிட சாலையின் ஆசிரியர் பிரமஸ்ரீ M. D. வெங்கட்ட 
ராம ஐயர் அவர்களே யாவர் ... இவர்கள் செய்துள்ள நன்றியை 
என்றும் மறப்பே மல்லேம் . இப் பரோபகார சீலர் நீடு வாழ்க . 
இவர்கள் அன்புடன் அனுப்பிய பிரதியை ஒப்புநோக்கி ஒழுங்கு 
செய்து இதனை உலகோபகாரமாய் வெளியிட்டுள்ளேன் . 


இதனைத் தமிழில் எழுதி யருளிய பெரியாரின் நாமதேயம் 
முதலியன தெரியவில்லை. 

இந்நூலில் கிரகங்களுக்குக் கணனம் செய்ய வேண்டியதற்கான 
பொது விதிகள் - இலங்கா மத்தியான்ன த்புகணம் - சூரியாதி கிரகங் 
களின் பிரதம து தீய திருதீய சமஸ்கார கணனங்கள் - இலங்கா மத்தி 
யான்ன சூரியாதி கிரகங்களின் கணனம் - தேசாந்தர கணனம் - திருக் 
சமஸ்காரகணனம் சுதேச மத்தியான்ன சூரியாதி கிரகங்களின் 
கணனம் - சுதேச மத்தியான்ன சூரிய சந்திரஸ்புடகணனம் - சூரிய சந் 
திரகதிஸ்புடங்கள் - குஜாதி பஞ்சகிரகங்களுக்குப் பிரதம து தீய திரு 
தீய சமஸ்கார சுதேச மத்தியான்ன சுத்தஸ்புட கணனம் - குஜாதி 
கிரகங்களுக்குப் பிரதம து தீய திருதீய சமஸ்கார கதிஸ்புட கண 
னம் - சுதேசத்திற்கு துல்லியமாய சூரியாதி நவக்கிரக ஸ்புட கண 
னம் - இலக்கினஸ்புட கணனம் - பாதசாரகணனம் - சுதேச அகசுகண 
னம் - அயனாம்ச கணனம் - சரகண்ட சமஸ்கார கணனம்- அட்சாம்ச 
கணனம் ( Latitude ) - சுதேச ராசிமான கணனம் - சுதேச சூரியஉதய 
கணனம் - திதி நட்சத்திர யோக கணனம் -உடு தசா காலச்சக்கர தசா 
கணனம் - தசவர்க்க சக்கரங்கள் முதலியன ஒரு ஜாதக உதாரண 
ரயிலாய்க் கணித்துக் காட்டப் பெற்றிருக்கின்றன . 

இந்நூலை அச்சிடப் பொருளுதவியவர் கூடலூர் தாலுக்கா 
மிட்டா சென்னப்ப நாய்க்கன் பாளையம் நைனார்பேட்டை உயர் 
திருவாளர் ச . அ . முருகேச முதலியார் அவர்களே யாவர் . சாதுக் 
கள் க்ஷேமார்த்தம் இவ்வினிய நூல் இனிது வாழ்க . சுபம் . சுபம் . 


பறங்கிப்பேட்டை 
ஆங்கீரஸ ஹ துலாரவி 

30-10-1932 


சு ஏ . முத்துக்குமாரஷ் வாமி , 

சித்தாந்த கணித ஜோதிஷன் . 





குகமயம் 
சிறப்புப்பாயிரம். 

பறங்கிப்பேட்டை 
இயற்றமிழ்ப் பிரபக்க வித்வ ஸ்ரீமான் திருவாளர் 
ஆ . நாராயணஸ்வாமிப் பிள்ளையவர்கள் இயற்றியது . 

முருகவிழ் விரிமடன் முளரி முகிழ்ப்பப் 
பெருகொளி தொடர்ந்து பிறங்குபல் கோடி 
நெடுங்கர விதிர்த்து முடங்கு வலவ 
னுகைத்த வெழுமாச் சகட்டிர தத்திற் 
5 சேண்விசும் பாரிற் செலவு நயந்த 

வாண்மலி சுடரொடு வளம்பெறத் தவழ்ந்து 
நிலவுமிழ் வெண்மதி நிலவேந் தறிஞன் 
பொலன்பதி குரவன் குலம்பொரு மவுண 

மந்திரி யெவரு மறுக்கமுன் துணிபு 
10 முந்துறு முரண்பெறு முடவன ரவிரண் 

டாகவா ழியநவ மாகமீப் படர்கோள் 
கடலுடை யுடுத்த புடவி யிடத்த 
நடப்பன கிடப்ப நவில்பல் பேதத் 

தொகுதி யாருயிர்ப் பகுதிய வினையிற் 
15 பயிற்றிய வழியிற் குயிற்றிய முறையிற் 

பொறிபடு விதியின் குறிபெறு தேற்றமும் 
அவ்வயின் இசைந்தே ஆருறு பொசிப்பும் 
எவ்வமு முயர்வும் இயங்குவ நாடி 

வழுத்துவ தாக விழுத்தகு மறையி 
20 னாறங் கத்தி னமையுஞ் சோதிடம் 

கூறங் கத்திற் குலவுப் வென்ப 
அனையவொன் பானின ரமைவுங் குணமும் 
வனையு மாற்றலும் வகையுளி தெரிக்குங் 

கணிதமெனவே துணிவுறக் கொண்ட 
25 சாத்திர மதுவே நாத்திறம் பெற்று 

வகுத்தவ ரெண்ணிலர் மிகுத்த வவற்றுள் 
பன்மாண் செறிவொடு பாப்பினிப் பாங்கரின் 
சொன்மா ணகவை துரிசறக் காணத் 

தகுவ தாக புகரறப் பெறுமென 
30 நிந்தையில் வாக்கி மந்தி ரேசனும் 

வசிட்டமா தவனும் விசிட்டவேங் கடனும் 
பரவுரு மரீசி விரவு மல்லாரி 
எண்ணறு முனிவர் உண்ணயந் துரைத்த 

சித்தாந்தத்தும் ஒத்தாங் குணர்த்து 
35 கிரகலா கவமெனப் பகர்பெறு நூலும் 


viil 
கெழுமிய வுவகையிற் கிளர்ச்சி பெற்றுத் 
தழுவிய திருக்கெனச் சாற்றுங் கணித 
வுலவா வைப்பி னுலகு நிறுவ 

வாய்ந்துறு கேள்வி வாய்ந்தவ ரிடந்தேர்ந் 
40 தோவா நிதியின் மாவா தரத்தரும் 

திருக்கணி தப்பேர் பெருக்க நிலவப் 
பெரும்பே றோடு நிரம்ப வாழியன் 
மடவுடைத் தெழவெறி வாளை யுயர்முப் 

புடைவுடை சிதர்கனி பொருது வாழை 
45 முதிர்மா வருக்கை பிதிர்கொள வுடைத்த 

பழம்பிழி சாறு வழங்கப் பாய்வயல் 
செழித்த வான்பயிர் தழைத்த சாலி 
கூனிரும் பரியக் குவைகதிர்ச் செந்நெல் 

வானுயர் போரின் வைகளைந் தொதுக்கிக் 
50 குவித்தலிற் றெரித்த குளிரொளி முத்தம் 

குவளையு மாம்பலுங் குணங்கவர் வனப்பிற் 
கடைசியர் பிரித்துக் கதிர்கான் றுறலை 
முடைநா றுணவு முறிசிறு கிழங்கும் 

பெறுவது பிடித்த பெறுவள நடுநாட் 
55 டணிகிளர் தில்லை யம்பல மருங்கு 

மணிகிளர் பஃறலை வாளெயிற் றாவின் 
முடியடி பெயர்த்த நெடியவர்க் கருளிய 
வெற்றி வேலவன் உற்றநற் பதியுட் 

பெற்றசீர் கிருட்டினப் பேர்புனை புரியிற் 
60 தொல்குடிப் பிறப்பின் மல்கிய விச்சுவ 

குலதீ பகமாய் நலமா ரேகாம் 
பரன்றரு சேயி னுரம்பெறு மிளைஞன் 
சாத்திரக் கடலை நாத்திறம் படைத்து 

மடுத்த கொண்டலி னடுத்துச் சோதிடப் 
65 பெரு.நூன் மழைபொழி பெரியன் குமாரச் 

சுவாமியொ டுபழகும் துணையெனப்பெறுவோன் 
தவாநல வொழுக்கச் சதுருறு நியதியோன் 
மருண்மலி மனத்தும் தெருண்மதி விளக்கின் 

அருளொளி தழைக்க வமர்கும ரேச 
70 ஞானபண் டிதன்றா ளானமெய் யன்பன் 

சோதிட முரைத்த மாதிட வலத்தன் 
மதிமலி யறிஞரின் துதிபெறு செல்வன் 
செவ்விய குணத்திற் சீரிய புநிதன் 

மெய்த்தவ நெறிபெறு முத்துக் 
75 குமாரச் சுவாமியாங் கொற்றவன் மாதோ . 


குகமயம் . 


இது தில்லையாளி 


திருவாளர் நா . தம்பியப்ப செட்டியார் அவர்களால் 

இயற்றப்பட்டது . 


உலகமெலாம் நிறைந்தவுயிர் பெறு நன்மை தீமையினை யுணர வொன்பா 
னலகுபெறு கோட்களினால் அவ்வவற்றின் வினைக்கேற்ப வாரும் பண்போர் 
கலையதனைப் பற்பலசித் தாந்தமுறை கண்டுணர்ந்து கணித மென்னப் 
பலவகையால் தெரிக்கலுற்றார் அக்கணிதம் முக்காலும் படர்ந்து தேர்வார் . 1 


கூறுமவை தமக்குள்ளும் சித்தாந்த திருக்கணிதம் குணமீக் கொண்ட 
பேறுபெறு நூலெனமந் திரேசமுனி பரீசிதவம் பேண்மல் லாரி 
தேறுமதி வசிஷ்டன் வேங் கடன்பிரம் சிரோன்மணிநற் சீர்சான் றோங்கி 
வீறுபெறு கிரகலாக வமெனச்சொல் பன்னூலாய் விரிந்து தோன்றும் . 


2 


சொன்னவிவை தமையுலகம் தொழுதேத்து வகைதுணிந்து சுருதிக் கேற்பப் 
பன்னலமும் பெறுவதெனப் பழுதகன்ற படிநாடி பலனுற் றோங்க 
உன்ன தசொற் றமிழ்மொழியால் உறுதிபயப் பனவாக வுறும்பே றுற்றே 
மன்னவிளங்கியமேலோன் யாவனெனின் இனையனென வழுத்து வோமால் 3 


பொன்னாட்டுப் புரந்தானும் புகழ்காட்டுப் பெருவளனிற் பொலிந்து போற்று 
நன்னாட்டு ணடுநாட்டு நடுநாட்டில் மணிமுத்த நலஞ்சீர் வாய்ப்ப 
முன்னாட்டு வாணிபமும் செல்வமுமார் கிருஷ்ணபுரி முதுப திக்கண் 
மின்னாட்டும் தொல்குடியின் விசுவகுல விளக்கமென விளங்கு சீரோன் 4 


பலகலையும் பயின்று குரு பதமறவான் சிவகுமாப் பத்தி வாய்ந்து 
நலமிகுமா வேகாம்ப ராச்சாரி நற்றவத்தின் நண்ணு செல்வன் 
வலமிகுாற் றுறைமருவிக் குமரகுரு பதமறவா வண்மை யோடு 
குலநலமார் சீர்முத்துக் குமாரனென வாழியநற் குணக்கோ மானே . 


5 


குகமயம் . 
ஓம் குமார குருப்யோ நம : 


சித்தாந்த திருக்கணிதம் . 


" செவ்வி திகழ்பொகுட்டுச் செந்தா மரைவதனக் 
கொவ்வையெழிற் செவ்வாய் குறத்தேனை - நவ்வி 
விழியானை யைப்புணரும் வேளைமத வெள்ளம் 
பொழியானை யைமனமே போற்று 
உலகெலாமுணர்ந் தோதற் கரியவ 
னிலவு லாவிய நீர்மலி வேணிய 
னலகில் சோதிய னம்பலத் தாடுவான் 
மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் 
உலகம் யாவையுந் தாமுள வாக்கலும் 
நிலை பெறுத்தலு நீக்கலு நீங்கலா 
வலகி லாவிளை யாட்டுடை யாரவர் 
தலைவ ரன்னவர்க் கேசர ணாங்களே . 
முத்தாருஞ் செஞ்சொன் முளரித் திருமகளால் 
கொத்தாரும் வண்ணம் குலாவிக்கும் - சத்தார்சித் 
தாந்த திருக்கணிதந் தந்திமுகத் தைங்கரனே 
சேந்தன் றுணையாய்த் திகழ்ந்து . 

காலப் பிரமாணம் . 
18 கண்ணிமை கொண்டது ஒரு காஷ்டை . 30 காஷ்டை கொண் 
டது ஒரு கலை . 15 கலை கொண்டது ஒரு நாழிகை. 2 நாழிகைகொண்டது ஒரு 
முகூர்த்தம் . 30 முகூர்த்தங் கொண்டது ஒரு (மானுஷ ) தினம் . 15 தினங் 
கொண்டது ஒரு பட்சம் , 2 பட்சங் கொண்டது ஒரு மாசம் . 6 மாசங் கொண் 
டது ஒரு அயனம் . 2 அயனங் கொண்டது ஒரு ( மானுஷ ) வருஷம் . 365 
தினம் 15 நாழிகை 31 விநாடி 15 தற்பரை ஆகிய இவை கொண்டது ஒரு 
மானுஷ வருஷம் . இந்த மானுடவருடம் தேவர்களுக்கு ஒரு தினம் . ( இதில் 
பகற் பொழுது உத்தராயணம் இராப்பொழுது தட்சணாயனம் ) . இவ்வாறு 
சொல்லப்படும் தினம் 30 கொண்டது தேவர்களுக்கு ஒரு மாசம் . இந்த 


2 


மாசம் 12 கொண்டது ஒரு தேவ வருஷம் . இந்தத் தேவ வருஷம் 12000 
கொண்டது ஒரு சதுர்யுகம் . இதற்கு மானுஷ வருஷங்கள் 43,32,000 . 
மேலே சொன்ன சதுர்யுகமானது மகாயுக மெனவும் பெயர் பெறும் . தேவ 
வருஷம் 4800 க்குச் சரியாகிய மானுஷ வருஷம் 1,728,00 , கொண்டது கிரு 
தயுகம் . தேவ வருஷம் 3600 க்குச் சரியாகிய மானுஷ வருஷம் 1,296,000 
கொண்டது திரேதாயுகம் . தேவ வருஷம் 2400 க்குச் சரியாகிய மானுஷ 
வருஷம் 864,000 கொண்டது துவாபரயுகம் . தேவ வருஷம் 1200 க்குச் 
சரியாகிய மானுஷ வருஷம் 432,000 கொண்டது கலியுகம் . இந்நான்குங் 
கூடியது மகாயுகம் . இந்தச் சதுர்யுகம் 1000 ஆனால் பிரமாவிற்கு ஒரு பகலா 
கும் . இந்தப் பகற்பொழுதிலே - 14 மனுக்கள் அதிகாரம் செய்வார்கள் . 
ஒவ்வொரு மனுக்களின் அதிகார முடிவான மன்வந்திரங்களானவை எழுபத் 
தொரு சதுர்யுகமாகும் . தேவேந்திரன் முதலாகிய சமஸ்த தேவர்களுக்கும் 
மேற் சொல்லிய மனுக்களுக்கும் இதுவே ஆயுட் பிரமாணமாம் , பிரமதேவ 
னுடைய பகற்காலமானது ஒரு கற்பமென்று சொல்லப்படும் . அக்கற்பமாவது 
சிருஷ்டி முதல் பிரளயாந்தமாகிய காலமாம் . அந்தப் பகற்கால முடிவில் 
பூலோக புவர்லோக சுவர்லோக மென்னும் மூன்றுலகங்களும் அழியும்படி 
யான தினப்பிரளய மொன் றுண்டாகும் . அப்பகலளவாகிய இராப்பொழு 
திலே நித்திரை செய்தருளி அவ்விரவின் முடிவாகிய விடியற் காலத்தில் 
எழுந்து திரும்பவும் சராசரங்க ளெல்லா வற்றையும்சிருஷ்டி செய்தருளுவான் . 

இப்படிச் சொல்லப்பட்ட பகலும் இரவும் சேர்ந்து பிரமனுக்கு ஒரு 
நாளாகும் . இவ்விதம் சொல்லப்பட்ட 30 நாள் கொண்டது பிரமனுக்கு ஒரு 
மாச மாகும் . இந்த மாதம் 12 கொண்டது பிரமனுக்கு ஒரு வருஷமாகும் . 
இவ்விதமாக 100 வருஷம் பிரமா ஜீவித்திருப்பார். 

பிரமாவின் ஆயுள் ( 100 வருஷமும் ) விஷ்ணுவுக்கு ஒரு தினமாகும் . 
இவ்விதமாக விஷ்ணு 100 வருஷம் ஜீவித்திருப்பார். 

விஷ்ணுவின் ஆயுள் ( 100 வருஷமும் ) உருத்திரனுக்கு ஒரு தினமாகும் 
இவ்விதமாக உருத்திரன் 100 வருஷம் ஜீவித்திருப்பார் . 


14 மனுக்களாவர் : 1 சுவாயம்புவர் , 2 சுவரோசிஷர் , 3 உத்தமர் , - தாம 
சர் , 5 ரைவதர் , 6 சாட்சுஷர் , 7 வைவஸ்வதர் , 8 சாவர்ணி , 9 தக்ஷசாவர்ணி , 
10 பிரமசாவர்ணி . 11 தர்மசாவர்ணி , 12 ருத்ரசாவர்ணி , 

12 ருத்ரசாவர்ணி , 13 ரெளச்சியர் , 
14 பௌமர் . 

ஒரு மனுவந்தரத்திற்கு தேவ மானத்தினாலே எட்டு லட்சத்தைம்பத் 
தீராயிரம் 852,000 வருஷங்களாகும் . அது மனுஷிய மானத்தினாலே முப் 
பது கோடியே யறுபத்தேழு லட்சத்திருபதினாயிரம் வருஷங்களாகும் . 


3 


1. பிரமப் பிரளயம் 

ஒரு கற்பம் ஆம் . 
2. விஷ்ணுப் பிரளயம் 

ஒரு மகா கற்பம் ஆம் . 
3. உருத்திரப் பிரளயம் 

ஒரு ஆதிகற்பம் ஆம் . 
இதற்கு மேல் பரமாத்மா சர்வாதீதரா யிருப்பார் . 


வருஷம் , 


ஆரியர்கள் தங்கள் வைதீக கருமாநுஷ்டானங்களின் பொருட்டு ஐவ்வகை 
யாகப் பிரித்துவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ! . சாந்திரமானம் , 2. சௌா 
மானம் , 3. சாவனமானம் , 4 நட்சத்திரமானம் , 5 பார்ஹஸ்பத்தியமானம் . 

1 . சாந்திரமானம் : - சைத்திர சுத்தப் பிரதமை முதல் ( பங்குனி 
சுக்கில பட்சப் பிரதமையிலிருந்து ) பால்குன அமாவாசியை வரையிலும் ( பங் 
குனி அமாவாசியை வரையிலும் ) உள்ளது சாந்திர மானமாம் . இதில் 
அடங்கிய தினங்கள் 354 . 

2 . சௌரமானம் : - சூரியன் மேஷ விராசியிற் பிரவேசிக்குங் காலம் , 
முதல் மீனவிராசியை விட்டுப் பெயருங்காலம் வரையிற் கொண்டுள்ளது 
இதிலடங்கிய தினங்கள் 365 . 
3 . சாவன மானம் : -- 360 

கொண்டதே 

சாவனமானமாம் . 
தனை எது முதலேனுங் கணக்கிடலாம் . 

4. நட்சத்திர மானம் : - நட்சத்திரங்கள் 12 தடவை சுழன்று வ 
நட்சத்திரமானமாம் . இதிலடங்கிய தினங்கள் ( 27 X 12 ) -324 . 

5 . பார்ஹஸ்பத்திய மானம் : - பிரகஸ்பதி ஒரு ராசியில் தங்கியிருக்குங் 
காலத்திற்குப் பார்ஹஸ் பத்தியமானம் எனப்பெயர் . இதில் 361 நாட்கள் 
அடங்கியிருக்கின்றன . 

குறிப்பு : - எல்லாச் சாதியர்களும் சௌரமானமும் , சாந்திரமானமும் 
கைக்கொள்கின்றனராயினும் , வடநாட்டினர் சிலர் மட்டும் மற்றை யாண்டுக 
ளைக் கையாள்கின்றனர். 


நாள் 


காலப்பகுதி . 
1 கற்பம் , 2 மனுவந்தரம் , 3 யுகம் , 4 சகம் , 5 நூற்றாண்டு ( அல்லது 
தலைமுறை) , 6 வருஷம் , 7 ருது ( அல்லது பருவம் ) , 8 மாசம் , 9 பட்சம் 
( 15 நாள் ) , 10 வாரம் ( 7 நாள் ) , 11 தினம் ( ஒரு நாள் ) , 12 நாழிகை, 
13 விநாடி , 14 தற்பரை . 
வருஷம் என்னுங்கால 

ருது - மாசம் - பட்சம் - வாரம்-தினம் . 
நாழிகை.வி காடி - தற்பரை என்பனயாவும் அடங்கியிருக்கின்றன . 


அளவில் 


4 


33 


நாள் 


21 


விநாடி 


. 


. 


ஆங்கில 


2 


கிரீஷ்ம ருது 


ஆடி ஜூலை 


3 


வர்ஷ ருது 


4 


சரத் ருது 


- 


12 மாதம் கொண்டது ஒரு வருஷம் 
2 மாதம் 
30 நாள் 

மாதம் 
60 நாழிகை 
60 விநாடி 

நாழிகை 
60 தற்பரை 
ருதுக்கள் சாந்திர 

சௌர மாதங்கள் 
மாதங்கள் 

மாதங்கள் 
1 வசந்த 

1 சைத்திரம் மேஷம் சித்திரை ஏப்ரல் 
2 வைசாகம் விருஷபம் வைகாசி மே 
3 ஜ்யேஷ்டம் மிதுனம் 

ஆனி ஜூன் 
4 ஆஷாடம் 

கடகம் 
5. சிராவணம் சிங்கம் 

ஆவணி ஆகஸ்ட் 
6 பாத்திரப்பதம் கன்னி புரட்டாசி செப்டம்பர் 
7 ஆஸ்விஜம் துலாம் 

ஐப்பசி அக்டோபர் 
8 கார்த்திகம் விருச்சிகம் = கார்த்திகை நவம்பர் 
5 ஹேமந்தருது 

9 மார்க்கசிரம் 
தனுசு 

மார்கழி டிசம்பர் 
10 புஷ்யம் மகரம் 

தை ஜனவரி 
6 

11 பாகம் கும்பம் 

மாசி பிப்ரவரி 
12 பால்குனம் மீனம் 

பங்குனி மார்ச் 
கத சாலியவாகன சகம் அறிய . 
கணிதஸ்தானத்தில் 60 ஐ வைத்து அதை 28 ஆல் பெருக்கிப் பிரப 

கத வருஷங்களைச் சேர்தது அதனுடன் துருவம் 109 ஐச் சேர்க்க வ 
வது கதசாலிய வாகன சகமாம் . 

உதாரணம் : - ரௌத்திரி வைகாசிமீ 30 ஆந்தேதி ஸ்திரவாரம் ஜ்யே 
ஷ்டபகுள ஏகாதசியில் சூரிய உதயாதி நாழிகை 1 - விநாடி 7 - க்கு சிதம்பரம் 
தாலூக்கா பறங்கிப்பேட்டையில் ஜனனம் . 60 x 28 = 1,687 . பிரபவாதி கத 
வருஷம் 53. துருவம் 109. இம்மூன்றும் சேர்க்க 1,842 . இது கத சாலிய 
வாகன சகம் ஆம் . 

குறிப்பு : - சாலிய வாகன சகம் 1849 வரையில் 60 ஐ 28 ஆல் 
குணிக்க வேண்டும் . 1850 முதல் 60 ஐ 29 ஆல் குணிக்கவேண்டும் . அஃதா 
து பரிவிருத்தி ஒன்றுக்கு 1 அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 

பரிவிருத்தி . 
கதசாலிய வாகன சகத்தில் 109 ஐக் கழித்து வந்த சேடத்தை 60 ஆல் 
வகுக்க வந்த ஈவு பரிவிருத்தியாம் . சேடம் வருஷமாம் . 

உதாரணம் : - கத சாலிய வாகன சகம் 1842. இதில் 109 ஐக் கழிக்கவந் 
தது 1733. இதை 60 ஆல் வகுக்க ஈவு 28. சேடம் 53. இந்த ஈவு 28. பரி 
விருத்தியாம் , சேடம் 53. இது 29.ம் பரிவிருத்தியில் கத வருஷமாம் . 


5 


கத கலியப்தம் அறிய . 
முன் கணித்து வைத்திருக்கிற கத சாலிய வாகன சகத்தில் 3,179 ஐச் 
சேர்க்க கத கலியப் தம் ஆகும் . உதாரணம் : 1842 + 3179 = 5021 . இது கத 
கலியப்தம் ஆம் . 

இனி த்யுகண கணனம் . 
கத சாலிய வாகன சகாப்தத்தில் துருவம் 1491 ஐக் கழித்து வந்த 
சேடம் துருவாப்த மாகும் . இத் துருவாப்தத்தை 12 ஆல் பெருக்கிக் கத 
மாசங்களைச் சேர்க்க வருவது மாசப்பிரதி யாகும் . 


உதாரணம் : - கத சகாப்தம் 1842. இதில் 149 1 ஐக் கழிக்க வந்த சேடம் 
351. இது துருவப்தமாம் . இதை 12 ஆல் குணிக்க வந்தது 4212. இத 
னுடன் கதமா தம் ( சைத்திரம் வைசாகம் ) ஆன 2 ஐச்சேர்க்க வந்தது 42 14 . 
இது மாசப்பிரதி . 


அதிகமாச யுத கணனம் . 


இம் மாசப் பிரதியை இரண்டிடத்தில் வைத்து ஒரு பிரதியை 900 ஆல் 
குணித்து இதனுடன் துருவம் 12396 ஐச் சேர்த்து வந்த தொகையை 29,282 
ஆல் ஹரிக்க ( வகுக்க ) வந்த ஈவு அதிக மாசங்களாகும் . இந்த அதிக மாசங் 
களை மற்றொரு பிரிவாக முன்வைத்திருக்கும் மாசப்பிரதியில் சேர்க்க வேண் 
டும் இப்படிச் சேர்த்து வந்த தொகைக்கு அதிகமாச யுதப் பிரதி என்பர் . 

உதாரணம் : - மாசப் பிரதி 4214. இதை 900 ஆல் பெருக்க வந்தது 
3,792,600 . இதனுடன் துருவம் 12396 ஐச் சேர்க்க வந்தது 3,804,996 . 
இதை 29,282 ஆல் வகுக்க வந்த ஈவு 129 , இஃது அதிக மாசம் . சேடம் 
27618 . இதனை நீக்குக . முன் வைத்துள்ள மாசப் பிரதியான 4214 ல் 
அதிகமாசம் 129 ஐச் சேர்க்க வந்தது 4343. இஃது அதிகமாசயுதப் பிரதியாம் . 

முன் வந்துள்ள அதிகமாசப் பிரதியை 30 ஆல் பெருக்கி சுக்கில பக்கப் 
பிரதமை முதல் , ஜனனம் வரையிலுமுள்ள திதிகளின் எண்களைச் சேர்த்து 
இதை இரண்டு பிரதியாக வைத்து ஒரு பிரதியை 72 ஆல் குணித்து 
4601 ஆல் வகுத்து வந்த ஈவு க்ஷய வாஸாங்களாகும் . இப்படி வந்த க்ஷய 
வாஸாங்களை மற்றொரு பிரதியில் கழிக்க வந்தது இலங்கா மத்தியான்ன த்யு 
கண மாகும் . 

உதாரணம் : - அதிக மாசயுதப் பிரதியான 4343 ஐ 30 ஆல் குணிக்க 
வந்தது 1,39,290 . இதில் சுக்கில பக்கப் பிரதமை முதல் கிருஷ்ண பக்க 
ஏகாதசி வரையில் உள்ள திதி 26 ஐச் சேர்க்க வந்தது 130316. இதனை 


உரை 


6 


72 ஆல் பெருக்க வந்தது 9,382,752 . இதை 4601 ஆல் வகுக்க வந்த ஈவு 
2039. இதற்கு க்ஷய வாஸரம் என்பர் பெரியார் . சேடம் 1313. இதனை 
நீக்குக . ( க்ஷய வாஸரத்தினை க்ஷய தினங்களென்பாரு முளர் . ) இந்த க்ஷய 
வாஸா தினங்களை மற்றொரு படியாக வைத்திருக்கின்ற 130316 இல் 
கழிக்க வந்தது 128277. இஃது இலங்கா மத்தியான்ன த்யுகணம் ஆம் . 


இந்த த்யுகணத்தை 7 ஆல் வகுக்க வந்த சேஷம் சுக்கிர வாரா தியாக 
ஜனன வாரம் வரும் விதமாம் . 


தறிப்பு : - த்யுகணத்தை 7 ஆல் வகுத்து வந்த சேடம் ஒன்று கூடுதல் 
கம்மியாக வரின் குறைந்தால் ஒன்று சேர்த்தும் , அதிகமானால் ஒன்று குறைத் 
தும் கொள்க . 


உதாரணம் : - த்யுகணம் 128277. இதை 7 ஆல் வகுக்க வந்த ஈவு 19325 , 
சேடம் 2 , இதனை சுக்கிரவாராதியாக எண்ண ஜனன வாரம் ஸ்திரவாரமாக 
வருவதூஉங் காண்க . உதயாதி நாழிகை இதற்குத் தேவையில்லை . ந்த 
லங்கா மத்தியான்ன த்யுகணமானது ரௌத்திரிரு வைகாசி 30 - ஆம் தேதி 
ஸ்திரவாரம் பகல் சூரியன் உச்சியிலிருக்கும்போது இலங்கைக்கு த்யுகணம் ஆம் . 


துக் கொண்டு தான் சூரியாதி சமஸ்த கிரகங்களையும் கணனம் செய்யவேண்டும் . 


- 


7 


விபுட ஜந்திரி . 


பிரதம விராசியாதி முதல் வரும் ஸ்புட ஜந்திரி யாவன . 


பிரதமம் 


தவிதீயம் 


திருதீயம் 


கிரகங்கள் 


பெ . எண்வ எண் பலம் 


ஹா 


ஹா 


0 


. 


22407 
1481 

0 
370 


0 


சூரியன் 
சந்திரன் 
செவ்வாய் 
புத - சீக்கிரோ 
குரு 
சுக்.சீச்கிரோ 
சனி 
சந்திரோச்சம 


1000 
1000 ) 
100 
100 
100 
100 
100 
10 
10 


10 
10 

0 
10 

0 
10 
0 


ச 


310438 இ . 
2277 
5725 

733 
36103 

1872 
89715 
566 ! 
2693 


0 
10 
24 
50 
60 


க 
0 


399 


O 


,, 


. 


0 


0 
0 
0 
0 


O 


0 


O 


0 
0 


9795 


0 


| 


- 


கிரகங்களின் பூர்வ துருவ- தினகதி - மந்தோச்ச ஜந்திரி . 


பூர்வ துருவம் 


தினகதி புத்தி மந்தோச்சம் 


கிரகங்கள் 


வி 


க 


வி 


வி 


17 


| 


சூரியனுக்கு 
சந்திரனுக்கு 
செவ்வாய்க்கு 


11 
11 
10 
1 


13 
23 


10 
52 
0 


23 


குருவிற்கு 
சுக்ர சீக்கிரோ 


250.00 


17 
22 
41 

5 
12 

O 
57 
36 
53 
16 


21 
4 
8 
18 

0 
17 


34 59 8 
52 790 34 
51 31 26 
15 245 32 
42 5 0 
15 96 8 

2 0 
18 3 11 
50 6 41 
50 0 0 


சனிக்கு 


0 
0 
0 
0 
0 
O 


OCONUAce 


0 O 
0 0 0 
4 | 10 3 
7 10 

29 
31 23 
2 19 54 
7 26 39 
00 

0 
0 0 


பாதனுக்கு 
சந்திரோச்சத் 
இரவி உச்சத்தி 


கோண வாய்ப்பாடு . 


60 உபவிகலை கொண்டது ஒருவிகலை . 
60 விகலை 

கலை . 


60 கலை 


பாகை 


30 பாகை 
12 இராசி 


இராசி 
மண்டலம் 


இரண தனம் . 
மேட முதல் 6 இராசி வரை தனமென்றும் , துலா முதல் 6 இராசி 
வரை இரணமென்றும் அறிக . தனமானால் அவரவர்கள் பலத்தைச் சேர்க்க ; 
ரணமானால் அவரவர்கள் பலத்தைக் கழிக்க 


புஜாகோடி . 
மந்த கேந்திரங்கள் 6 இராசிக்குள்ளிருந்தால் அதுவே புஜா . 6 இரா 
சிக்கு மேல் 12 இராசிக்குள்ளிருந்தால் 12 இராசியில் கழிக்க புஜா . 

குஜாதி பஞ்ச கிரகங்களுக்கு ஜியா சமஸ்காரம் . 

இராசி ஒன்றுக்கு வாக்கியம் 8 ஆகவும் , வாக்கியம் 1 - க்குப் பாகை 
3 கலை 45 ஆகவும் கொள்க . தை அவரவர்கள் சீக்கிரக் கலா பதக சாரணி 
யிலும் , மந்த பதக கலா சாரணியிலும் வாக்கியங்கள் எடுத்து மறுநாள் வாக்கி 
யத்தில் அந்தரம் அறிந்து ஜியா சமஸ்காரம் செய்து அவரவர்கள் பலத்தை 
மேடாதி தனமானால் சேர்க்கவும் , துலாதி இரணமானால் கழிக்கவும் வரு 
வதே அவரவர்கள் ஸ்புடமாம் . 


மத்திய கிரகாயனம் . 


குணக 


சூரியாதி கிரகங்களுக்குப் பிரதம சமஸ்காரத்தில் முதலாவது கிரியை 
யில் அவரவர்களுக்குச் சொல்லிய 

எண்களால் த்யுகணத்தைக் 
குணித்து அந்தந்தக் கிரகங்களுக்குச் சொல்லும் ஆரகங்களால் வகுக்க வந்த 
ஈவு இராசியாம் . ( இதனை மண்டலமாகிய 12 இராசி எடுபடும் வரையில் எடுத் 
துச் சேடத்தை இராசியாகக் கொள்க ). சேடத்தைக் கிரமமாகப் பாகை கலை 
விகலைகள் வரும்படி 30.60-60 ஆல் குணித்து முன் சொல்லப்பட்ட ஹாரகங் 
களால் ஹரிக்கவேண்டும் . இவ்விதம் செய்யின் 

கலை விகலைகள் 
வரும் . இந்தப் பிரகாரமாகச் சூரியாதி கிரகங்களுக்குப் பிரதம விராசியாதி 
களைக் கணித்து வைத்துக்கொள்க , 

முன் பதகம் எழுதியிருப்பினும் இதன் கீழும் கிரமமாக எழுதப் 
படும் . 


பாகை 


9 


சூரிய சந்திரர்களுக்குத் த்யுகணத்தை 1000 த்தால் குணித்து அவரவர் 
களுக்குச் சொல்லக்கூடிய ஆரகமான சூரியனுக்கு 30435. சந்திரனுக்கு 
2277. இந்த ஹாரகங்களால் தனித்தனியாக ஹரித்து இராசியாதிகளைத் 
தெரிந்து கொள்ளவேண்டும் . 

உதாரணம் - சூரியனுக்கு : - இலங்கா மத்தியான்ன த்யுகணம் 128277 . 
இதை 1000 த்தால் குணிக்க வந்தது 128,277,000 , இதனை 30,438 ஆல் 
வகுக்க ஈவு 4214. இது இராசி . சேடம் 11268 இதை 30 ஆல் பெருக்கி 
30438 க்குக் கொடுத்து வந்த ஈவு 11 இதுபாகை, சேடம் 3222. இதை 60 ஆல் 
பெருக்கி 30438 ஆல் வகுக்கவந்த ஈவு 6 இதுகலை . சேடம் 10692. இதை 
60 ஆல் பெருக்கி 30438 ஆல் வகுக்க வந்த ஈவு 21 இது விகலை . சேடம் 
2322. இதனை நீக்கி விடவும் . முன் வந்துள்ள இராசி 4214 ஐ இராசி மண்ட 
லத்தில் களைய ஈவு 351. இதுமண்டலம் . சேடம் 2 இது இராசி . இவ்விதம் 
கணிதம் செய்யப்பெற்று வந்த இராசி 2 - பாகை 11.கலை 6.விகலை 21 இத 
னையே சூரியனுக்குப் பிரதம சமஸ்காரகணனம் என்பர் பெரியார் . 

உதாரணம் . சந்திரனுக்கு : - இலங்காமத்தியான்ன த்யுகணம் - 128277 . 
இதனை 1000 த்தால் பெருக்க வந்தது 128277000. இதனை 2277 ஆல் வகுக்க 
வந்த ஈவு 56335 இது இராசி . சேடம் 2205 இதனை 30 ஆல் பெருக்கி 
2277 க்குக் கொடுத்து வந்த ஈவு 29 இது பாகை . சேடம் 117 இதை 60 
ஆல் பெருக்கி 2277 ஆல் வகுக்கவந்த ஈவு 3 இது கலை . சேடம் 189 இதனை 
60 ஆல் பெருக்கி 2277 க்குக் கொடுக்க வந்த ஈவு ( அர்த்தா திகத்துடன் ) 5 

து விகலை . முன் வந்துள்ள இராசியா திகள் 56335. இதை மண்டலத்தில் 
களைய ஈவு 4694 இது மண்டலம் . சேடம் 7. இது இராசி . இவ்விதம் சணிக் 
கப் பெற்றுவந்த இராசி 7. பாகை 29 - கலை 3.விசலை 5 இதுவே சந்திரனுக் 
தப் பிரதம சமஸ்கார கணனமாம் . 

தஜாதி பஞ்சக் கிரகங்களுக்குப் பிரதம சமஸ்காராதிகளைக் காணும் 
வழியாவன: 

குஜாதி பஞ்சக் கிரகங்களுக்குப் பிரதம சமஸ்கார இராசியாதிகளைத் 
தெரிவதின் பொருட்டுத் த்யுகணத்தை 100 ஆல் குணித்து அவரவர்களுக் 
குச் சொல்லியுள்ள ஆரகங்களான செவ்வாய்க்கு 5725 , புதனுக்கு 733 , 
குருவிற்கு 36103 , சுக்கிரனுக்கு 1872 , சனிக்கு 89715 இவைகளால் தனித் 
தனியாக ஹரித்து இராசி பாகை கலை விகலைகளாகச் செய்து 

கொள்ள 
வேண்டும் . 

உதாரணம் செவ்வாய்க்கு : - இலங்கா மத்தியான்ன த்யுகணம் 128277 . 
தனை 100 ஆல் குணிக்க வந்தது 12827700. இதனை 5725 ஆல் ஹரிக்க 
வந்த இராசியா திகள் 2240 , பாகை 19 , கலை 23 , விகலை 19 , இராசியாதிகள் 

2 


10 


2240 ஐ மண்டலத்தில் களைய ஈவு 186 . து மண்டலம் . சேடம் 8. இது 
இராசி . இவ்விதம் கணிதம் செய்து வந்த பிரதம சமஸ்கார கணனம் செவ் 
வாய்க்கு இராசியாதிகள் 8,19,23 19 . 

உதாரணம் புதனுக்கு : --இலங்கா மத்தியான்ன த்யுகணத்தை 100 ஆல் 
குணிக்க வந்தது 12827700. இதனை 733 ஆல் வகுக்கவந்த இராசியாதிகள் 
17500 , பாகை 8 , கலை 11 , [ அர்த்தாதிகத்துடன் ) விகலை 8. இராசியாதிகள் 
17500 ஐ மண்டலத்தில் களைய ஈவு 1458 , இது மண்டலம் . சேடம் 4. இது 
இராசி . இவ்விதம் கணிக்கப் பெற்று வந்த பிரதம சமஸ்கார கணனம் புத 
னுக்கு இராசியாதிகள் 4 , 8 , 11 , 8 . 

உதாரணம் தருவிற்கு : - இலங்கா மத்தியான்ன த்யுகணத்தை 100 ஆல் 
குணிக்க வந்தது 12827700 இதனை 36103 ஆல் வகுக்கவந்த இராசியாதி 
கள் 355 , பாகை 9 , கலை 15 , விகலை 9. இராசியாதிகள் 355 ஐ மண்டலத்தில் 
களைய ஈவு 29. இது மண்டலம் சேடம் 7. இது இராசி . இவ்விதம் கணிதம் 
செய்து வந்த பிரதம சமஸ்கார கணணம் குருவிற்கு இராசியாதிகள் 7 , 9 , 15 , 9 . 

உதாரணம் சுக்கிரனுக்கு :- இலங்கா மத்தியான்ன த்யுகணத்தை 100 ஆல் 
குணிக்க வந்தது 12827700. இதனை 1872 ஆல் வகுக்க வந்த இராசியாதிகள் 
6852 . பாகை 12. கலை 6. விகலை 55 , இராசியாதிகள் 6852. ஐ மண்ட 
லத்தில் களைய ஈவு 571. இது மண்டலம் . சேடம் 0 இது இராசி . இவ்விதம் 
கணிதம் செய்து வந்த பிரதம சமஸ்கார கணனம் சுக்கிரனுக்கு இராசி 
யாதிகள் 0 , 12 , 6,55 . 

உதாரணம் சனிக்கு : -- இலங்கா மத்தியான்ன த்யுகணத்தை 100 ஆல் 
குணிக்க வந்தது 12827700. இதனை 39715 ஆல் வகுக்கவந்த இராசியாதி 
கள் 142 பாகை 29. கலை 29 , விகலை 0 , இராசியாதிகள் 142 ஐ மண்டலத் 
தில் களைய ஈவு 11 இதுமண்டலம் . சேடம் 10 இது இராசி . இவ்விதம் கணி 
தம் செய்து வந்த பிரதம 

பிரதம சமஸ்கார கணனம் சனிக்கு இராசியாதிகள் 
10 , 29 , 29 , 0 . 

உதாரணம் பாதன் என்னும் இராகுவிற்கு : - இலங்கா மத்தியான்ன 
த்யுகணத்தை 10 ஆல் குணிக்க வந்தது 1282770. இதனை 5662 ஆல் வகுக்க 
இராசியாதிகள் 226. பாகை 16. கலை 43. விகலை 57. இராசியாதிகள் 226 ஐ 
மண்டலத்தில் களைய ஈவு 18 இது மண்டலம் . சேடம் 10. இது இராசி . 
இவ்விதம் கணிதம் செய்து வந்த பிரதம சமஸ்கார கணனம் பாதன் என் 
னும் இராகுவிற்கு இராசியாதிகள் 10 , 16 , 43 , 57 . 

உதாரணம் சந்திரோச்சத்திற்கு : - இலங்கா மத்தியான்ன த்யுகணத்தை 
10 ஆல் குணிக்க வந்தது 1282770. இதனை 2693 ஆல் வகுக்க வந்த இராசி 
யாதிகள் 476. பாகை 10. கலை 2. ( அர்த்தா திகத்துடன் ) விகலை 54. இராசி 


11 


யாதிகள் 476 ஐ மண்டலத்தில் களைய ஈவு 39 இது மண்டலம் . சேடம் 8 . 
இது இராசி . இவ்விதம் கணிதம் செய்து வந்த பிரதம சமஸ்கார கணனம் 
சந்திரோச்சத்திற்கு இராசியாதிகள் 8 , 10 , 2 , 54 . 

இதுவரையில் கணிக்கப் பெற்றவைகள் 
அடியிற் காட்டப் பெற்றிருக்கின்றன. 
விவரம் . 

இ . பா . க . வி . 
சூரியனுக்குப் பிரதம சமஸ்கார கணனம் 2. 11 . 6. 21 . 
சந்திரனுக்குப் 

7. 29. 3. 5 
அங்காரகனுக்குப் ,, 

8. 19. 23. 19 
புதனுக்குப் 

4. 8. 11 , 8 
குருவிற்குப் 

7. 9. 15 , 9 
சுக்கிரனுக்குப் 

0. 12. 6.55 
சனிக்குப் 

10. 29. 29. 0 
பாதனுக்குப் ( இராகு ] ) , 

10. 16. 43. 57 
சந்திரோச்சத்திற்குப் 

8. 10. 2 , 54 


. 


21 


19 


- 


துதீய சமஸ்கார கணனம் . 


துதீய் கலாதிகளறியும் வகை 

த்யுகணத்தை 10 ஆல் குணித்து இதன் கீழ்ச் சொல்லிய ஆரகங்களால் 
வகுத்து வந்துள்ள பலங்களைச் சந்திரனுக்கு மாத்திரம் பிரதம சமஸ்கார சந் 
திரனில் சேர்க்கவேண்டும் , மற்றைய கிரகங்களுக்குள்ள பலங்களை 
ரவர்கள் பிரதம சமஸ்காரத்தில் கழிக்க வேண்டும் . சூரியனுக்கு ( ஹாரகம் ) 
22407 , சந்திரனுக்கு 148 , புதன் சீக்கிரோச்சத்திற்கு 370 , சுக்கிரன் சீக்கி 
ரோச்சத்திற்கு 399 , சந்திரோச்சத்திற்கு 9795 , மற்றைய கிரகங்களான 
அங்காரகன்.தரு - சனி- பாதனென்னும் இராகு இவர்களுக்கு துதீய சமஸ் 
கார கணனமில்லை , 

உதாரணம் சூரியனுக்கு : - இலங்கா மத்தியான்ன த்யுகணம் 128277 . 
தனை 10 - ஆல் பெருக்க 1282770. இதனை 22407 - ஆல் வகுக்க வந்த ஈவு 
57 இது கலை . சேடம் 5571 . இதனை 60 ஆல் பெருக்க 334260. இதனை 
22407 ஆல் வகுக்க ( அர்த்தா திகத்துடன் ) விகலை 15. இவ்விதம் கணிக்கப் 
பெற்று வந்த து தீய சமஸ்கார சூரியனுக்குக் கலை 57. விகலை 15 . 

உதாரணம் - சந்திரனுக்கு: - இலங்கா மத்தியான்ன த்யுகணத்தை 10 
ஆல் பெருக்கி 148 க்குக் கொடுத்து வந்த கலை 8667. சேடம் 54. இதை 60 
ஆல் பெருக்கி 148 க்குக் கொடுத்து வந்த விகலை ( அர்த்தாதிகத்துடன் ) 22 , 


12 


கலைகள் 8667 ஐ இராசி பாகை கலைகளாக்க இராசி 4 -பாகை 24 - கலை 27 
முன்வைத்திருக்கிற விகலை 22 , துதீய சமஸ்காரசந்திரன் இராசி 4-24-27-22 . 

அங்காரகனுக்குத் துதீய சமஷ்காரமில்லை . 
உதாரணம் - புதன் சீக்கிரோச்சத்திற்கு : - இலங்கா மத்தியான்ன த்யு 
கணத்தை 10 ஆல் பெருக்கி 370 ஆல் வகுக்க வந்தது 3466 கலை , சேடம் 350 . 
இதை 60 ஆல் பெருக்கி 370 க்கு கொடுக்க வந்தது ( அர்த்தாதிகத்துடன் ) 
விகலை 57. இவைகளை இராசி பாகை கலைகளாக்க இராசி 1. பாகை 27 . 
கலை 46. விகலை 57. இது து தீய சமஸ்கார புதன் சீக்கிரோச்சமாம் . 

குருவிற்குத் துதீய சமஸ்காரமில்லை . 
உதாரணம் சுக்கிரன் 

சீக்கிரோச்சத்திற்கு : - இலங்கா மத்தி 
யான்ன த்யுகணத்தை 10 ஆல் பெருக்கி 399 ஆல் வகுக்க வந்த கலை 3214 . 
சேடம் 384. இதை 60 ஆல் பெருக்கி 399 க்குக் கொடுத்து வந்த விகலை ( அர் 
தாதிகத்துடன் ) 58 . இவைகளை இராசி பாகை கலைகளாக்க இராசி 1 . 
பாசை 23 கலை 34 விகலை 58. இது து தீய சமஸ்கார சுக்கிரன் 

துதீய சமஸ்கார சுக்கிரன் சீக்கிரோச்ச 
மாம் . 


கலை 10 . 


சனிக்குத் து தீய சமஸ்காரமில்லை . 
உதாரணம் சந்திரோச்சத்திற்கு : - இலங்கா மத்தியான்ன த்யு 
கணத்தை 10 ஆல் பெருக்கி 9795 க்குக் கொடுத்து வந்த பலம் கலை 130 . 
விகலை 57 . இவைகளைப் பாகை செய்ய பாகை 2. 

விகலை 57 . 
இது து தீய சமஸ்கார சந்திரோச்சமாம் . 
பாதனென்னும் இராகுவிற்குத் துதீய சமஸ்காரமில்லை . 
இதுவரையில் கணிக்கப் பெற்றவைகளை அடியிற் காண்க . 
விவரம் . 

இராசி . பா . கலை . விகலை . 
சூரியனுக்குத் து தீய சமஸ்கார கணனம் 0 . 
சந்திரனுக்குத் 

4 . 24. 27 . 
புதன் சீக்கிரோச்சத்திற்குத் 

27 . 
சுக்கிரன் சீக்கிரோச்சத்திற்குத் ,, 

23. 34 . 
சந்திரோச்சத்திற்குத் ,, 

0 . 

10 . 
திருதீய சமஷ்கார கணனம் . 
- திரு தீய சமஸ்கார கணனம் : - சந்திரன்- அங்காரகன் - புதன் - குரு 
இந்நால்வர்களுக்கு மட்டும் உண்டு . மற்றைய கிரகங்களுக்கில்லை . 


0 . 


57 . 


15 


11 


22 


1 . 


46 . 


57 


! 


1 .. 


58 


2 . 


57 


- 


13 


துருவாப்தத்தை 10 ஆல் ஹரித்து வந்த கலை விகலைகளைச் சந்திரனி 
லும் , துருவாப்தத்தை 50 ஆல் ஹரித்து வந்த கலை விகலை களை புதன் சீக்கி 
ரோச்சத்திலும் கழித்து விடவேண்டும் . 

துருவாப்தத்தை 24 ஆல் ஹரித்து வந்த கலை விகலைகளை அங்காரகனி 
லும் . துருவாப்தத்தை 6 ) ஆல் ஹரித்து வந்த கலை விகலைகளைக் குருவிலும் 
சேர்க்கவேண்டும் . 

அஃதாவது சந்திரனுக்கு ஹாரகம் 10. புதனுக்கு 50. அங்காரக 
னுக்கு 24. குருவிற்கு 60. இவைகளே ஹா ரகங்களாம் . 

உதாரணம் - சந்திரனுக்குத் திருதீய சமஸ்கார கணனம் : -- 
வாப்தத்தை 10 ஆல் வகுக்க வந்த கலை 35. விகலை 6 . 

விகலை 6. இது சந்திர 
னுக்குத் திருதீய சமஸ்காரமாம் . 

உதாரணம் - அங்காரகனுக்குத் திருதீய சமஸ்கார கணனம் : 
துருவாப்தத்தை 24 ஆல் வகுக்க வந்த கலை 14. விகலை 37. இது அங்காரக 
னுக்கு திருதீய சமஸ்காரமாம் . 

உதாரணம் - புதனுக்குத் திருதீயசமஸ்கார கணனம் : - துருவாப் 
தத்தை 50 ஆல் வகுக்கவந்த கலை 7. விகலை 1. இது புதனுக்குத் திருதீய சமஸ் . 
காரமாம் . 

2.தாரணம் -- குருவிற்குத் திருதீயசமஸ்கார கணனம் : - துருவாப் 
தத்தை 60 ஆல் வகுக்க வந்த கலை 5. விகலை 51. இது குருவிற்குத் திருதீய 


சமஸ்காரமாம் . 


குறிப்பு -சூரியன் - சுக்கிரன் -சனி - பாதனென்னும் இராகு - சந்தி 
ரோச்சம் இவர்களுக்குத் திருதீய சமஸ்கார கணனமில்லை . 

து வரையில் கணிக்கப் பெற்றவைகளை அடியிற் காண்க . 
விவரம் 

கலை . 
சந்திரனுக்குத் திருதீய சமஸ்கார கணனம் 35 . 
அங்காரகனுக்குத் ,, 

14 . 37 . 
புதனுக்குத் 

1 . 
குருவிற்குத் 

5 . 51 . 


விகலை 


6 . 


11 


ப 


1 துருவாப்தம் பற்றி இப்புத்தகம் 5 - ஆம் பக்கத்தில் கத சாலியவாகன 
சகாப்தத்தில் 1491 ஐக் கழிக்க வந்த சேடம் துருவாப்தெமென்று முன்னமே 
குறிப்பிடப்பட்டிருக்கின்றது . இதனை ஞாபகத்தில் வைக்கவேண்டும் . இதில் 
( உதாபண மாய் ) காண்பிக்கப்படும் ஜாதகருக்கு துருவாப்தம் 351 . 


14 


இலங்கைக்கு மத்தியான்னத்திற்கு நடுப்பகல் மத்திய 

கிரகங்களைக் கணிக்கும் வழி . 


ஏழாம் பக்கத்திற் கண்ட ( பாதகத்தில் ) ஸ்புட ஜந்திரியில் அவரவர்களின் 
பூர்வதுருவங்களில் அவரவர்களின் பிரதம இராசியாதிகளைச் சேர்த்துத் து தீய 
திரு தீய கலாதி பலங்களில் அந்தந்தக் கிரகங்களுக்குத் தனமென்றால் கூட்டி 
யும் ரிணமென்றால் கழித்தும் வருவது இலங்கா மத்தியான்னமத்திய கிரகங்க 
ளாகும் . 


இலங்கா மத்தியான்ன மத்திய சூரிய கணனம் : -- சூரியன் பூர்வ 
துருவத்தில் சூரியன் பிரதம சமஸ்கார இராசியாதிகளைச் சேர்த்துத் து தீய 
கலா தியைக் கழிக்க வருவது இலங்கா மத்தியான்ன மத்தியம சூரியனும் ( பூர்வ 
துருவம் = மூலத்துருவம் ). 


உதாரணம் : சூரியன் பூர்வ துருவம் இராசி 11. 17. 17. 34. பிரதம 
சமஸ்கார சூரியன் இராசி 2. 11. 6 , 21 இவ்விரண்டையும் சேர்க்க வந்தது 13 . 
28. 23 , 55 இதில் மண்டலம் 12 இராசியைக் கழிக்க வந்தது ) . 28. 23. 55 
இதில் துதீய சமஸ்கார சூரியன் கலை 57 விகலை 15 ஐக் கழிக்கவந்த இராசி 
1. 27. 26. 40 இது இலங்கா மத்தியான்ன சூரிய மத்தியம ஸ்புடமாம் . 


இலங்கா மத்தியான்ன மத்திய சந்திர கணனம் : - சந்திரன் பூர்வ 
துருவத்தில் சந்திர பிரதம சமஸ்கார விராசியாதியையும் சந்திர து தீய சமஸ் 
கார விராசியாதிகளையும் ஒன்று சேர்த்து அதில் சந்திர திருதீய சமஸ்கார 
கலாதியைக் கழிக்க வருவது இலங்கா மத்தியான்ன மத்தியம சந்திரனாம் 

உதாரணம் : சந்திரன் பூர்வதுருவம் இராசி 11. 13. 22. 52 பிரதம 
சமஸ்கார சந்திரன் இராசி 7.29.3 . 5. துதீய சமஸ்கார சந்திரன் இராசி 
4. 24 , 27. 22 இம்மூன்றையுஞ் சேர்க்க வந்த இராசியாதிகள் 24. 6 , 53 19 . 
இதில் மண்டலம் 2 - க்கு 24 ராசியைக் கழிக்க வந்த சேடம் இராசி ) , 6. 53 . 
19 இதில் , திருதீய சமஸ்கரா சந்திரன் கலை 35. விகலை 6 ஐக் கழிக்க வந்த 
இராசியாதிகள் ) . 6. 18. 13 இது இலங்கா 

து இலங்கா மத்தியான்ன சந்திர மத்திய ம 
ஸ்புடமாம் . 

இலங்கா மத்தியான்ன மத்திய அங்காரக கணனம் : அங்கார 
கன் பூர்வ துருவத்தில் அங்காரகன் பிரதம சமஸ்கார விராசிகளையும் துதீய 
சமஸ்கார கலாதிகளையும் ஒன்று சேர்க்க வருவது இலங்கா மத்தியான்ன மத் 
தியம அங்காரகனும் . 


15 


உதாரணம் : அங்காரகன் பூர்வ துருவம் இராசி 10-23.41.51 . பிரதம 
சமஸ்கார அங்காரகன் இராசி 8-19-23.19 துதீய சமஸ்கார அங்காரகன் 
கலாதி 14-37 இம் மூன்றையும் ஒன்று சேர்க்க வந்த இராசி 19.13-19-47 
இதில் , மண்டலம் 12 இராசியைக் கழிக்க வந்தது 7-13-19-47 இது இலங்கா 
மத்தியான்ன அங்காரக மத்தியம ஸ்புடமாம் . 


இலங்கா மத்தியான்ன மத்திய புத சீக்கிரோச்ச கணனம் : 
புதன் சீக்கிரோச்ச பூர்வ துருவத்தில் புக சீக்கிர பிரதம சமஸ் கார விராசிகளைச் 
சேர்த்து அதில் துதீய சமஸ்கார புதனையும் , திருதீய சமஸ்கார புதனையும் 
கழிக்க வந்தது இலங்கா மத்தியான்ன மத்தியம புத சீக்கிரோச்சமாம் . 

உதாரணம் : புதன் சீக்கிபோச்ச பூர்வதுருவம் இராசி 1-23.5-15 . பிர 
தம சமஸ்கார புதன் இராசி 4-8-11-8 இவ்விரண்டையும் ஒன்று சேர்க்க 
வந்த விராசி 6.1-16-23 இதில் , துதீய சமஸ்கார புதன் இராசி 1-27-46 
57. திருதீய சமஸ்கார புதன் கலாதி 7-1 இவ்விரண்டையுஞ் சேர்க்க வந்த 
விராசி 1-27-53.53 ஐக் கழிக்க வந்த சேடம் இராசி 4-3-22.25 இது இலங்கா 
மத்தியான்ன புதன் சீக்கிரோச்ச மத்தியம ஸ்புடமாம் . 


இலங்கா மத்தியான்ன மத்திய குரு கணனம் : - குரு பூர்வ துரு 
வத்தில் குரு பிரதம சமஸ்கார இராசியாதிகளையும் குரு திருதீய சமஸ்கார 
கலைகளையும் ஒன்றுசேர்க்க வருவது இலங்கா மத்தியான் னமத்தியம குருவாம் . 

உதாரணம் : குரு பூர்வ துருவம் இராசி S - 21-12.42 பிரதம சமஸ்கார 
குரூ இராசி 7-9-15-9 துதீய சமஸ்கார குரு கலாதி 5-51 இம் மூன்றையும் 
ஒன்று சேர்க்க வந்த விராசி 16-0-33 42 இதில் , மண்டலம் 12 இராசியைக் 
கழிக்க வந்த விராசி 4-0-33-42 இது இலங்கா மத்தியான்ன குரு மத்தியம 
ஸ்புடமாம் . 

இலங்கா மத்தியான்ன மத்திய சுக்கிர சீக்கிரோச்ச கணனம் : 
சுக்கிரன் சீக்கிரோச்ச பூர்வ துருவத்தில் சுக்கிரன் பிரதம சமஸ்கார விராசி 
களைக் சேர்த்து , சுக்கிரன் துதீய சமஸ்கார கலாதிகளைக் கழிக்க வந்தது 
இலங்கா மத்தியான்ன மத்தியம சுக்கிரன் சீக்கிரோச்சமாம் . 


உதாரணம் ; சுக்கிரன் சீக்கிரோச்ச பூர்வ துருவம் இராசி . 3-4.0-15 
பிரதம சமஸ்கார சுக்கிரன் இராசி (0-12.6-55 இவ்விரண்டையும் ஒன்று 
சேர்க்க வந்த விராசி 3-16-7-10 இதில் , சுக்கிரன் துதீய சமஸ்காரம் இராசி 
1-23-34 . 58 ஐக் கழிக்க வந்த விராசி 1-22-32 . 12 இது இலங்கா மத்தி 
யான்ன சுக்கிரன் சீக்கிரோச்ச மத்தியம ஸ்புடமாம் , 


16 


இலங்கா மத்தியான்ன மத்திய சனி கணனம் : - சனி பூர்வ துரு 
பத்தில் சனி பிரதம சமஸ்கார விராசியாதிகளைச் சேர்க்க வந்த விராசியாதி 
கள் இலங்கா மத்தியான்ன மத்தியம சனியாம் . 

உதாரணம் : சனி பூர்வ துருவம் இராசி 5. 8. 57. 7 இதனுடன் பிர 
தம சமஸ்கார சனி இராசி 10. 29. 29. 0 த்தைச் சேர்க்க வந்த இராசி 16 8 . 
26. 7. இதில் மண்டலம் 12 இராசியைக் கழிக்க வந்த விராசி 4. 8. 26.7 
இது இலங்கா மத்தியான்ன மத்திய சனி ஸ்புட மாம் . 

இலங்கா மத்தியான்ன மத்திய பாதன் ( இராகு ) கணனம் : 
பா தன் பூர்வ துருவத்தில் பாதன் பிரதம சமஸ்கார இராசியா தி + ளைச் சேர்க்க 
வந்த விராசியாதிகள் இலங்கா மத்தியான்ன மத்தியம பாதனம் . 

உதாரணம் : பாதன் பூர்வ துருவம் இராசி 6. 18. 36. 18 இதனுடன் 
பிரதம சமஸ்கார பாதன் இராசி 10. 16 , 43. 57 ஐச் சேர்க்க வந்தது இராசி 
17.5.20.15 இதில் மண்டலம் 12 இராசியைக் கழிக்க வந்த இராசி 5. 5 . 
20. 15 இது இலங்கா மத்தியான்ன மத்தியம பாதெனென்னும் இராகு 
ஸ்புடமாம் . 

இலங்கா மத்தியான்ன மத்திய சந்திரோச்ச கணனம் : - சந்தி 
ரோச்ச பூர்வ துருவத்தில் சந்திரோச்ச பிரதம சமஸ்கார விராசியா திகளைச் 
சேர்த்து து தீய சமஸ்கார கலாதியைக் கழிக்க வந்தது இலங்கா மத்தியான்ன 
மத்திமம சந்திரோச்சமாம் . 

உதாரணம் : சந்திரோச்ச பூர்வ துருவம் இராசி 0 , 0.53 , 50 
இதில் , சந்திரோச்ச பிரதம சமஸ்கார இராசியாதிகள் 8. 10-2 . 24 ஐச் 
சேர்க்க வந்த விராசியாதிகள் 8. 10 56. 44 இதில் , சந்திரோச்ச துதீய சமஸ் 
காரம் இராசி 0. 2. 10. 57 ஐக் கழிக்க வந்த சேட விராசிகள் 8 8. 45. 47 . 
இது இலங்கா மத்தியான்ன மத்தியம சந்திரோச்ச ஸ்புடமாம் . 

இலங்கா மத்தியான்ன மத்திய ரவி யுச்ச கணனம் : -- இரவியுச்சத் 
திற்குப் பூர்வ துருவம் இராசி 2 , 17. 16. 50. துருவாப்தத்தை 2 ஆல் 
பெருக்கி 17 ஆல் வகுத்து வந்த ஈவு விகலையாம் . இந்த விகலைகளை ரவியுச்ச 
பூர்வ துருவத்தில் சேர்க்க வருவது ரவியுச்சமாம் . 

உதாரணம் : திருவாப்தம் 351 , இதை 2 ஆல் பெருக்க வந்தது 702 
இதை 17 ஆல் வகுக்க ஈவு 41. இது விகலை , இந்தவிகலை 41 ஐ ரவியுச்ச பூர்வ 
துருவம் இராசி 2. 17. 16. 50 ல் சேர்க்க வந்தது இராசி 2. 17 , 17 , 31 இது 
இலங்கா மத்தியான்ன மத்தியம ரவியுச்ச ஸ்புடமாம் . 


17 


இதுவரையிற் கணிக்கப் பெற்றவைகளை அடியிற் காண்க . 
விவரம் 

இராசி பாகை கலை விகலை 
இலங்கா மத்தியான்ன மத்தியம சூரியன் 1 . 27. 26. 40 . 

சந்திரன் 

0 . 8. 18 , 13 . 
அங்காரகன் 7 . 13. 19. 47 . 
புதன் சீக்கிரோச்சம் 

4 . 3. 22. 25 

4 . 0. 33. 42 . 
சுக்கிரன் சீக்கிரோச்சம் 1 . 22. 32. 12 . 
சனி 

4 . 8. 26 . 
பா தனென்னும் இராகு 

5. 20. 15. I 
சந்திரோச்சம் 

) 8. 45. 47 . 
ரவியுச்சம் 

2 , 17. 17. 31 . 


. 


5 . 


11 


தேசாந்தர ஸமஸ்கார கணனம் . 
பூமத்தியத்திற்கு மேற்குத் திக்கில் இருப்பவராயினும் கிழக்குத் திக்கில் 
இருப்பவராயினும் பூமத்தியமத்திற்குத் தாங்கள் எவ்வளவுதூரத்தில் இருப்பார் 
களோ அந்த யோசனைகளை அர்த்தித்து ( பாதி செய்து ) இதனால் சூரியாதி 
தினகதிகளைக் குணித்து 40 ஆல் வகுத்து வந்த ஈவு விகலைகளாகும் . இந்த விக 
லைகளைப் பூமத்தியத்திற்கு மேற்கில் இருப்பவர்கள் முன் கண்ட இலங்கா மத் 
தியான்ன மத்தியம கிரகங்களில் சேர்க்கவேண்டும் . பூமத்தியத்திற்குக் கிழக் 
கில் உள்ளவர்கள் இலங்கா மத்தியான்ன மத்திய கிரகங்களில் கழிக்கவேண் 
டும் . இப்படிச் செய்து வருவது ஸ்வதேச ( சுதேச ) மத்தியான்ன மத்தியம 
கிரகஸ்புடங்களாகும் . 


3 


18 


சில முக்கிய பட்டணங்களுக்குப் பூமத்திய ரேகைக்குக் கிழக்கில் உள்ள 
தூரத்தை அறிவிக்கும் அட்டவணை . 


முக்கிய பட்டணங் 
களின் பெயர் கிழக்கு 


மைல்கள் 


எண் 


முக்கிய பட்டணங் 
களின் பெயர் கிழக்கு 


மைல்கள் 


001 


1 ஆசணி 
2 ஆற்காடு 
3 உதகமண்டலம் 
4 கர் நூல் 
51 கடப்பை 


வ 


19 


6 கல்கத்தா 


11 


. 


, க்கு 700 19 தஞ்சாவூர் 

63520 தலைச்சேரி 
43021 திருநெல்வேலி 
53022 திருப்பதி 
587 || 23 திருப்பத்தூர் 
1154 | 24 திரிசிராப்பள்ளி 
403 || 25 திருவனந்தபுரம் 
361 || 26 தர்மபுரி 
620 || 27 புதுக்கோட்டை 
635 28 புதுச்சேரி 
432 | 29 பெங்களூர் 
521 || 30 | மங்களூர் 
694 | 31 மைசூர் 
972 || 32 | மாயூரம் 
612 | 33 ராமநாதபுரம் 
645 || 34 | ராமேஸ்வரம் 
703 | 35| விஜயநகரம் 
| 672 || 36 விசாகப்பட்டினம் 


கள்ளிக்கோட்டை 
8 கன்னனூர் 
9 காளத்தி 
10 கும்பகோணம் 
11 கொச்சி 
12 கோயம்புத்தூர் 
13 கொழும்பு 
14 கஞ்சம் 
15 | சித்தூர் 
16 ) சிதம்பரம் 
17 செங்கல்பட்டு 
18 சென்னை 


கிழக்கு 627 

361 
563 
650 
650 
560 
498 
551 
600 
672 
509 
346 
456 
638 
508 
646 
874 
865 


19 


உதாரணம் : - ஜனன 

ஜனன தேசமானது தென்னாற்காடு ஜில்லா சிதம்பரம் 
தாலூக்கா பறங்கிப்பேட்டை யான தினால் இது பூமத்திய ரேகைக்குக் கீழ் 
பாகத்தில் 645 மைலில் இருப்பதினால் இந்த மைலை 10 ஆல் வகுக்க யோச 
னையாகும் ( யோசனை 1 - க்கு 10 மைல் ) இந்த மைல் 645 ஐ 10 ஆல் வகுக்க 
64 , இது யோசனையாம் . இதை அர்த்திக்க ( அதாவது பாதி செய்ய ) 324 
இதனைக் கொண்டே சமஸ் தமும் செய்து கொள்ளவேண்டும் . 


தேசாந்தர கணன உதாரணம் சூரியனுக்கு . சூரிய திகைதி கலை 
59. விகலை 8 . உபவிகலை 10 . இதை 324 லினால் பெருக்க வந்தது கலை 
1907. விகலை 8. உபவிகலை 221. இதை 40 ஆல் வகுக்க ஈவு 47 

து விகலை 
சேடத்தை நீக்குக . இந்த விகலை 47 - ம் சூரியனுக்குத் தேசாந்தா விகலையாம் 


தேசாந்தர கணன உதாரணம் : --சந்திரனுக்கு : சந்திர தினகதி 
790 . 

விகலை 34 உபவிகலை 52 இதை 32+ லினாற் பெருந்க வந்தது கலை 
25496 , 14. 27 இதை 40 ஆல் வகுக்க ஈவு 637. இதுவிகலை . சேடத்தை நீக்குக . 


19 


விகலை 637 க்குக் கலை 10. விகலை 37 

விகலை 37 இதுவே சந்திரனுக்குத் தேசாந்தர 
கலை விகலைகளாம் . 


தேசாந்தர கணன உதாரணம்: - அங்காரகனுக்கு : அங்காரக தின 
கதி கலை 31 விகலை 26 உபவிகலை 0 இதை 324 லினாற் பெருக்க வந்தது 
கலை 1013-43-30 இதை 40 ஆல் வகுக்க வந்த ஈவு 25 இது விகலை . சேடம் 
நீக்குக, இந்த 25. விகலையே அங்காரகனுக்குத் தேசாந்தர விகலையாம் . 


தேசாந்தர கணன உதாரணம் : -- புத சீக்கிரோச்சத்திற்கு : புதன் 
சீக்கிரோச்ச தினகதி கலை 245, 32 , 0. இதனை 324 லினாற் பெருக்க வந்தது 
கலை 7918 , 27 , 0 இதை 40 ஆல் வகுக்க வந்த ஈவு அர்த்தா திகத்துடன் 198 
இது விகலை . இந்த விகலை 198 க்குக் கலை 3 விகலை 18 இதுவே புதனுக் 
குத் தேசாந்தர கலை விகலைகளாம் . 


தேசாந்தர கணன உதாரணம் : - குருவிற்கு: குருதினகதி கலை 
5-0-0 இதை 32+ லினாற் பெருக்க வந்தது கலை 161-15-0 இதை 40 ஆல் 
வகுக்க வந்த ஈவு விகலை 4. இந்த விகலை 4 - ம் குருவிற்குத் ேதசாந்தர விகலையாம் . 


தேசாந்தர கணன உதாரணம் : - சுக்கிர சீக்கிரோச்சத்திற்கு : 
சுக்கிரன் சீக்கிரோச்ச தினகதி கலை 96.8-0 இதை 32 லினாற் பெருக்க வந் 
தது கலை 3100- 18-0 இதை 40 ஆல் வகுக்க வந்த ஈவு விகலை 77 இதனைக் 
கலையாக்க கலை 1 விகலை 17 இது சுக்கிரனுக்குத் தேசாந்தா கலை 

விகலை 
சளாம் . 


தேசாந்தர கணன உதாரணம் : -- சனிக்கு : சனி தினகதி கலை 2-0.0 
இதை 324 லினாற் பெருக்க வந்தது கலை 64.30 . இதை 40 ஆல் வகுக்க வந் 
தது விகலை 1 சேடம் நீக்குக . இந்த விகலை ஒன்றே சனிக்குத்தேசாந்தா விகலை 
யாம் . 


தேசாந்தர கணன உதாரணம் : - பாதனென்னும் இராகுவிற்கு : 
இராகு தினகதி கலை 3.11-0 இதனை 324 லினாற் பெருக்க வந்தது கலை 102 
39-45 . இதை 40 ஆல் வகுக்க வந்த விகலை 2 இந்த 2. விகலையே இராகுவிற் 
குத் தேசாந்தர விகலையாம் . 


தேசாந்தர கணன உதாரணம்: -- சந்திரோச்சத்திற்கு : சந்திரோச்ச 
தினகதி கலை 6-41.0 இதை 32+ லினாற் பெருக்க வந்த கலை 215-32.15 

தை 40 ஆல் வகுக்க வந்த விகலை 5 இந்த 5 விகலையே சந்திரோச்ச தேசாந்தா 
விகலையாம் , 


20 


க . வி 


0.47 . 


0 . 


இதுவரையில் கணிக்கப் பெற்றவைகளை அடியிற் காண்க . 
ஜனனமான பறங்கிப்பேட்டையின் தேசாந்தர சமஸ்கார விகலைகள் . 
இரகம் . க . . கிரகம் 

கிரகம் 

க . வி . 
சூரியனுக்கு புதன் சீக்கிபோச்ச 3. 18. சனிக்கு 

1 . 
சந்திரனுக்கு 10.37 குருவிற்கு 0. 4. பாதனுக்கு 0 . 
அங்காரகனுக்கு 0. 25 , சுக்கிரன் சீக்கிரேஃச்ச 1. 17. சந்திரோச்ச () . 5 . 

ஜனன தேசமானது ( பறங்கிப்பேட்டை ) பூமத்திய ரேகைக்குக் கிழக்கி 
விருப்பதினால் இலங்கா மத்தியான்ன மத்தியம கிரகங்களில் கழிக்கவருவது 
ஜனன தேசமான பறங்கிப்பேட்டைக்கு மத்தியான்ன மத்தியம கிரகங்களாக 
ஏற்படும் . 

உதாரணம் : -- சூரியனுக்கு : இலங்கா மத்தியான்ன மத்தியம சூரியன் 
இராசி 1-27.26-40 இதில் சூரியன் தேசாந்தர விகலை 47 ஐக் கழிக்க வந்தது 
1-27.25-53 . இது சுதேச மத்தியான்ன மத்தியம சூரியஸ்புடமாம் . 

உதாரணம் : -- சந்திரனுக்கு : இலங்கா மத்தியான்ன மத்தியம சர் திரன் 
இராசி 0-6.18-13 இதில் சந்திரன் தேசாந்தா கலை 10-37 ஐக் கழிக்க வந்தது 
0.6-7-36 இது சுதேச மத்தியான்ன மத்தியம சந்திரஸ்புடமாம் . 

உதாரணம் : - அங்காரகனுக்கு :இலங்கா மத்தியான்ன மத்தியம அங் 
காரகன் 7- 13-19.47 இதில் அங்காரகன் தேசாந்தர விகலை 25 ஐக் கழிக்க 
வந்தது 7. 13-19-22 இது சுதேச மத்தியான்ன மத்தியம அங்காரக ஸ்புடமாம் . 

உதாரணம் : - புதனுக்கு : இலங்கா மத்தியான்ன மத்தியம புத சீக்கி 
ரோச்சம் 4-3-22-25 இதில் புதன் தேசாந்தர கலாதி 3-18 ஐக் கழிக்க வந்தது 
4.3-19-7 இது சுதேச மத்தியான்ன மத்தியம சீக்கிரோச்ச புதஸ்புடமாம் . 

உதாரணம் : - குருவிற்கு : இலங்கா மத்தியான்ன மத்தியம குரு 4-0 . 
33-42 இதில் குரு தேசாந்தா கலை 4 ஐக் கழிக்க வந்தது 4-0-33-38 இது 
சுதேச மத்தியான்ன மத்தியம குருஸ்புடமாம் . 


உதாரணம்: - சுக்கிரனுக்கு: இலங்கா மத்தியான்ன மத்தியம சுக்கிர 
சீக்கிரோச்சம் 1-22-32 12 இதில் சுக்கிரன் தேசாந்தர கலாதி . 1-17 ஐக்கழிக்க , 
வந்தது 1-22 30- 55 இது சுதேச மத்தியான்ன மத்தியம சீக்கிரோச்ச சுக்கிரஸ் 
புடமாம் . 

உதாரணம் :-சனிக்கு: இலங்கா மத்தியான்ன மத்தியம சனி 4-8-26.7 
இதில் சனி தேசாந்தர விகலை 1 ஐக் கழிக்க வந்தது 4-8-26-6 து சுதேச 
மத்தியான்ன மத்தியம சனிஸ்புட மாம் . 


0 . 


6 


5 . 


21 
உதாரணம் : -- பாதனென்னும் இராகுவிற்கு: இலங்கா மத்தியான்ன 
மத்தியம பாதனென்னும் இராகு 5-5-20-15 இதில் இராகு தேசாந்தா 
விகலை 2 ஐக் கழிக்க வந்தது 5-5-20-13 இது சுதேச மத்தியான்ன மத்தியம 
பாதனென்னும் இராகு ஸ்புடமாம் . 

உதாரணம் : -- சந்திரோச்சத்திற்கு : இலங்கா மத்தியான்ன மத்தியம 
சந்திரோச்சம் 8-8-45-47 இதில் சந்திரோச்ச தேசாந்தர விகலை 5 ஐக் கழிக்க 
வந்தது 8 8.45-42இது சுதேச மத்தியான்ன மத்தியம சந்திரோச்ச ஸ்புடமாம் . 

இதுவரையில் கணிக்கப் பெற்றவைகள் ரௌத்திரி வைகாசி 
30 ஆந் உ ஸ்திரவாரம் ஜனன தேசமான பறங்கிப்பேட்டைக்கு மத்தியான்ன 
மத்தியம கிரகஸ்புடங்களாகும் . 

அவை வருமாறு . 
கிரகம் . இ . பா . க.வி. கிர்கம் . 

பா . க . வி . 
சூரிய மத்தியமம் 1. 27. 25. 53 சுக்கிரன் சீக்கிசோச்சம் 1 22 30 55 
சந்திர மத்தியமம் 6. 7. 36 சனி மத்தியமம் 4. 8. 26 
அங்காரக மத்தியமம் 7. 13. 19. 22 இராகு மத்தியமம் 

5. 20. 13 
புதன் சீக்கிரோச்சம் 4. 3. 19 . 7 ) சந்திரோச்சம் 8. 8. 45. 42 
குரு மத்தியமம் 4. 0. 33.38 ரவியுச்சம் 

2. 17. 17.31 
திருக் சமவிகார கணனம் . 
கத கலியுகாதி வருஷத்தை 3600 ஆல் ஹரிக்க ( வகுக்க ) வந்த சேடம் 
1800 - க்கு மேலிருந்தால் முன் கண்ட ஹாரகத்தில் வாங்கவேண்டும் . சேஷ 
வருஷங்களை 11 ஆல் குணிக்க வேண்டும் . அப்படிக் கணித்து வந்த சங்கி 
யைகளை 1000 ( ஆயிரத்தால் , ஹரித்துக்கலாதி பலத்தைக் கொள்ள வேண்டும் . 
அந்தக் கலாதி பலத்தை இதன் கீழ்ச் சொல்லும் எண்களால் (சங்கியைகளால் ) 
குணிக்க வருவது அந்தந்தக் கிரகங்களுக்குத் திருக் பலமாகும் . ஷ திருக் 
பலங்களை இவ்விடம் சொல்வதைப்போல் அந்தந்த மத்தியம கிரகங்களில் 
( சுதேச மத்தியான்ன ) சமஸ்கரிக்க வருவது திருக் சமஸ்கார மத்தியம் கிரகங்க 
ளாகும் . பின்பு ஸ்புடம் செய்து கொள்ள வேண்டும் . 

குணக எண்கள் : சந்திரனுக்கு 1 , சந்திரோச்சத்திற்கு 8 , பாதனென் 
னும் இராகுவிற்கு 15 , குருவிற்கு 10 , சுக்கிர சீக்கிரோச்சத்திற்கு 32 , சனிக்கு 
15 , இந்தக் குணக எண்களால் முன் சொல்லிய கலாதி பலங்களைப் ( திருக் 
சமஸ்கார கலைகளைப் ) பெருக்கவேண்டும் . இவ்விதம் பெருக்கி வந்த பலங்க 
ளானது அவரவர்களுக்கு திருக் பலமாம் . அப்படி வரும் சனியின் திருக் 
பல த்தை சனி மத்தியமத்திலும் , பாதனின் திருக்பலத்தைப் பாத னென்னும் 
இராகு மத்தியமத்திலும் சேர்க்கவேண்டும் . மற்ற கிரகங்ளான எல்லாக் கிரகங் 
களின் மத்தியமங்களிலும் அவரவர்கள் திருக்பலத்தைக் கழிக்கவேண்டும் . 

குறிப்பு: சூரியன் - அங்காரகன் - புதன் இவர்கள் மூவருக்கும் திருக் 
சமஸ்காரம் சொல்லப்படவில்லை இப்படியாக திருக்சமஸ்காரம் 
கொண்டு பின்பு ஸ்புடம் செய்யத் திருக் சித்த ஸ்புட கிரகங்களாகும் . 


செய்து 


22 


உதாரணம் : - கத கலியப்தம் 5021. இதை 3600 ஆல் வருக்க வந்த 
ஈவு 1. சேடம் 1421. இதை 11 ஆல் பெருக்க 15631. இதனை 1000 த்தால் 
வகுக்க ஈவு 15 இது கலை . சேடம் 631 இதை 60 ஆல் பெருக்கி 1000 த்தால் 
வகுக்க அர்த்தா திகத்துடன் விகலை 38. இந்தக்கலை 15 விகலை 38 க்கும் 
திருக் ஸம்ஸ்கார கலை விகலைகள் என்பர் பெரியார் . 

உதாரணம் - சந்திரனுக்கு: திருக் சமஸ்கார கலாதிகள் 15.38 . இதை 
1 ஆல் பெருக்க வந்தது கலை 15,38 . இது சந்திரனுக்குத் திருக்பலமாம் . 

உதாரணம் - சந்திரோச்சத்திற்கு : திருக் சமஸ்கார கலாதிகள் 15.38 
இதனைச் சந்திபோச்ச துருவம் 8 ஆல் பெருக்கவந்தகலை 125 விகலை 4 இதற் 
குத் சந்திரோச்ச திருபலமென்பர் . ( இதன் பாகாதிகள் 2 , 5.4 ) 

உதாரணம் - பாதனென்னும் இராகுவிற்கு: திருக் சமஸ்கார கலாதி 
கள் 15. 38. இதனை இராகு துருவம் 15 , ஆல் பெருக்க வந்தது கலை 234 
வி கலை 30. இதற்குப்பா தன் திருக்பலபென்பர். (இதன் பாகாதிகள் 3. 54 30 ) 

உதாரணம் - குருவிற்கு : திருக் ஸம்ஸ்கார கலா திகள் 15. 38. இதனைக் 
குருதுருவம் 10 ஆல் பெருக்க வந்தது கலை 156. 20 . து குருவிற்குத் திருக் 
பலமாம் . ( இதன் பாகாதிகள் 2. 36. 20 ) 

உதாரணம் - சுக்கிரனுக்கு : திருக் சமஸ்கார கலாதிகள் 15. 38. இ 
னைச் சுக்கிர துருவம் 32 ஆல் பெருக்க வந்தது கலை 500 , 16 இது சுக்கிர 
னுக்குத் திருக்பலமாம் . ( இதன் பாகாதிகள் 8. 20. 16. ) 

உதாரணம் -சனிக்கு : திருக் சமஸ்கார கலாதிகள் 15. 38. இதனைச் 
சனி துருவம் 15 ஆல் பெருக்க வந்தது கலை 234. 30 . து சனிக்கு திருக் 
பலமாம் . ( இதன் பாகாதிகள் 3. 54. 30 ) . 

சூரியன் - அங்காரகன்- புதன் : இவர்களுக்குத் திருக்பல சமஸ்கார 
மில்லை . ஆன தினால் சுதேச மத்தியான்ன மத்தியம கிரகங்களுக்கு ஏற்பட்ட 
மத்தியமத்தையே இந்தவிடத்தில் சூரியன் - அங்காரகன் புதன் இம் மூவர்களுக் 
கும் உபயோகித்துக் கொள்க . 

திருக்பல சமஸ்கார கணனம் . 
உதாரணம் - சூரியனுக்கு : திருக்பல சமஸ்காரமில்லை . 

ஆனதினால் 
சுதேச மத்தியான்ன சூரிய மத்தியமத்தையே 

இராசி . 
1. 27. 25. 53 . 


கொள்க . 


உதாரணம் - சந்திரனுக்கு : சுதேச மத்தியான்ன மத்தியம் சந்திரன் 
இராசி () . 6.7 . 36 இதில் சந்திரன் திருக்பலம்கலை 15. 38. ஐக் கழிக்க வந்த 
இராசி 0 , 5.51 . 58. இது திருக் துல்லிய சமஸ்கார சந்திரனாம் . 


23 


உதாரணம் - அங்காரகனுக்கு : திருக்பல சமஸ்காரமில்லை . ஆனதி 
னால் சுதேச மத்தியான்ன அங்காரக மத்தியமத்தையே கொள்க . இராசி . 
7. 13. 19. 22 . 

உதாரணம் - சந்திரோச்சத்திற்கு: சுதேச மத்தியான்ன மத்தியம 
சந்திசோச்சம் இராசி 8. 8. 45 , 42. இதில் சந்திரோச்ச திருக்பலம் பாகை 
2 5. 4 ஐக் கழிக்க வந்தது இராசி 8 , 6 , 49. 38. இது திருக்துல்லிய சமஸ் 
கார சந்திரோச்சமாம் . 

உதாரணம்- புதனுக்கு : திருச்பல சமஸ்கார மில்லை . ஆனதினால் 
சுதேச மத்தியான்ன புத மத்தியமத்தையே கொள்க இராசி 4. 3. 19.7 . 

உதாரணம் - குருவிற்கு: சுதேச மத்தியான்ன மத்தியம குரு இராசி 
4-0 . 33. 38 இதில் குருதிருக்பலம் பாகை 2 , 36. 20 ஐக் கழிக்க வந்தது 
இராசி 3. 27 , 57. 18. இது திருக்துல்லிய சமஸ்கரா குருவாம் . 

உதாரணம் - சுக்கிரனுக்கு : சுதேச மத்தியான்ன மத்தியம சுக்கிரன் 
இராசி 1. 22. 30. 55 , இதில் சுக்கிரன் திருக்பலம் பாகை 8. 20. 16 ஐக் 
கழிக்க வந்தது இராசி 1. 14 , 10. 39. இது திருக்துல்லிய சமஸ்கார சுக் 
கிரனாம் . 

உதாரணம் -சனிக்கு : கதேச மத்தியான்ன மத்தியம சனி இராசி 
4 8. 26 , 6. இதில் சனி திருக்பலம் பாகை 3. 54. 30 ஐச் சேர்க்க வந்தது 
இராசி 4 12. 20 , 36. இது திருக்துல்லிய சமஸ்கார சனியாம் 

உதாரணம் - பாதனுக்கு சுதேச மத்தியான்ன மத்தியம பாதன் இராசி 
5. 5.20 , 13. இதில் பாதன் என்னும் இராகு திருக்பலம் பாகை 3.54 . 30 . 
ஐச் சேர்க்க வந்தது இராசி 5. 9. 14 , 43 . இது திருக்துல்லிய சமஸ்கார 
பாதனாம் . 

இதுவரையில் கணிக்கப் பெற்றவைகள் பறங்கிப்பேட்டைக்கு 
(சுதேசத்திற்கு ) மத்தியான்ன திருக்துல்லிய சமஸ்கார கிரகங்களா 
கும் . 

அவைவருமாறு 
கிரகம் இ . பா , க . வி கிரகம் இ . பா . க . வி கிரகம் இ . பா . க . வி 
சூரியன் 1. 27 25. 53 புதன் 4 3. 19. 7 . சனி 4.12.20 . 36 . 
சந்திரன் ) . 5.51.55 . 

3. 27. 57 , 18 . 

ராகு 5 , 9. 14. 43 . 
அங்கார . 13. 19. 22 . 

1. 14. 10. 39 . சந்திரோ 8 . 6. 40.38 . 


குறிப்பு: இந்தத் திருக்துல்லிய கிரகங்களே மேல் கணிக்கப் படுவதற்கு 
உபயோகமாகும் . 

இந்தத்திருக்துல்லிய கிரகங்களைப்புஜாகோடி சமஸ்காரம் செய்துகொள்ள 


24 


வேண்டும் . அவை வருமாறு , இந்தப் புஜாகோடி சமஸ்காரம் சூரிய சந்திரர் 
களுக்கு மாத்திரம் உபயோகம் . ( மற்ற கிரகங்களான குஜாதி பஞ்சக்கிரகங் 
களுக்கு உபயோகமில்லை . ) 


சூரிய மந்த பதகம் .. 


மந்த 


மந்த 
பதகம் 


அந்தரம் 


பதகம் 


அந்தாம் 


மந்த 
பதகம் 


அந்தரம் 


எண் 


எண் 


எண் 


வி 


வி 


க 


க 


49 


1 2 | 20 
2 4 | 40 
31 7 

0 

20 
511 39 
6 13 

58 
71 16 16 
8 | 18 | 33 
91 20 | 50 
101 23 

7 
(125 24 
|1227 40 
13 29 55 
1432 9 
15 34 | 23 
| 16 | 36 | 37 
17 | 38 | 49 
18| 41 1 
19 43 | 12 
120 45 | 22 
21 47 | 31 
22149 39 
23 51 | 46 
124 53 51 
25 55 56 
2658 0 
27160 3 
128 62 4 
29 64 4 
3066 3 


2 1 20 31 68 1 
2 | 20 || 32 | 69 | 57 
2 | 20 || 33 | 71 | 53 
2 | 19 || 34 | 73 | 46 
2 19 || 35 | 75 38 
2 18 ||36 7729 
2 | 17 || 37 | 79 | 18 
2 | 17 || 38 | 81 6 
2 | 17 || 39 82 
2 | 17 || 40 84 | 37 
2 | 16 || 41 ] 86 | 21 
2 115 1142 88 3 
2 | 14 || 43 | 89 | 43 
2 | 14 ||44| 91 | 21 
2 | 14 || 45 92 1 57 
2 | 12 || 46 94 | 32 
2 | 12 1| 47 | 96 5 
2 11 1 | 48 | 97 | 36 
2 | 10 || 49 | 99 6 
2 | 9 || 50| 100 | 34 
2 8 || 51102 0 
2 7115 10324 
2 51|53 | 104 | 46 
2 

5 1154106 6 
2 4 || 55 | 107 | 24 
2 3 1|56| 108 41 
2 1 ||57 | 109 | 55 
2 

0 1158 | 111 6 
1 59 ||59| 112 17 
1 | 58 || 60 | 113 | 25 


1 56 ||61 | 114 31 
1 55 1162 | 115 | 35 
1 | 54 1163 / 116 | 37 
1 52 1164| 117 137 
1 51 1165 | 118 | 35 
1 49 1166 | 119 ) 30 
1 48 1167120 | 24 
1 | 46 | 68 | 121 | 15 
1 45169 122 4 
1 44 || 70 | 122 | 51 
1 42 || 71 | 123 | 35 
1 40 172 124 | 17 
1 38 1173 | 124 | 59 
1 36 1174 | 125 | 36 
1 35 || 75 126 12 
1 33 1176 | 126 | 45 
1 31 || 27 | 127/16 
1 30 1178 127 | 45 
1 28 1179 / 128 | 12 
1 | 26 |180128 36 
1 24 || 81 | 1281 58 
1 25 || 82 | 129/18 
1 

20 183 129 | 351 
1 18 184 1291 50 
1 17 185 130 3 
1 14 || 86 | 130 13 
1 11 ||87| 130 21 
1 11 ||88 | 130/27 
1 8 |189 130 | 31 
1 6 190 130 32 


1 4 
1 2 
1 0 
058 
0 55 
0 54 
0 51 
0 
0 47 
0 44 
0 42 
0 42 
0 37 
0 36 
0 

33 
031 
0 29 
027 
0 24 
0 22 
0 22 
0 17 
0 

13 
0 10 
0 8 
0 6 
0 4 
0 1 
0 0 


15 


25 


புஜா கோடி . 
3 இராசிக் குள்ளிருந்தால் அதுவே புஜா . 
3 இராசிக்குமேல் 6 இராசிக்குள் ) 

புஜா . 
இருந்தால் 6 இராசியில் கழிக்க 
6 இராசிக்கு மேல் 9 இராசிக்குள் ) 

புஜா . 
இருந்தால் 6 இராசியைக் கழிக்க 
இராசிக்கு மேல் 12 இராசிக்குள் ) 
இருந்தால் 12 இராசியில் கழிக்க 

புஜா . 


91 


சூரியஸ்புட கணனம் : இலங்கா மத்தியான்ன ரவியுச்சத்தில் ஜனன 
கால திருக்துல்லிய சூரியனைக் கழித்து வந்த சேடம் மந்தகேந்திரம் ஆம் . 
இது மேடாதி 6 இரர்சி வரையில் தனமென்றும் துலாதி 6 இராசி வரையில் 
ரிண் மென்றும் அறிக . இந்த மந்த கேந்திரத்தை முன் சொன்னபடி புஜா 
செய்து கொள்ள வேண்டும் . அப்படிச் செய்து வந்தவைகளைப் பாகைக ளாக் 
கவேண்டும் . புஜா சேஷ ராசி ஸ்தானத்தில் இராசிகள் இருந்தால் அந்த 
ராசிகளையும் பாகைகளாக்கிக் கொள்ள வேண்டும் இப்படிச் செய்து வரும் 
பாகைகளுக்குப் பதக சங்கியை என்று பெயர் . இராசிஸ்தானத்தில் இராசியில் 
லாவிடின் பாகை எவ்வளவிருக்கின்றதோ அதே பதக சங்கியையாகும் . ஷை 
பதக சங்கியைப்படி ( முன் 24 ஆம் பக்கத்தில் உள்ள ) சூரியன் மந்த பதகத்தில் 
உள்ள பதக கலைகளைத் தெரிந்து கொள்ள வேண்டும் . ஷை பதக கலைக்கும் 
அடுத்த பதக்கலைக்கும் உள்ள அந்தர கலைகளைப் புஜா சேஷ கலாதிகளினாற் 
சதுஷ்பிரதி நியாயமாகக் குணித்து 60 ஆல் பாகித்து வந்த கலைகளைப் பதக 
வாக்கியங்களில் சேர்த்து வருவது சூரியன் ஸ்புட பதகமாகும் . இப்படி வந்த 
ஸ்புட பதக கலைகளை , முன் வந்திருக்கிற மந்த கேந்திரம் மேஷாதி 6 இராசிக் 
குள்ளிருப்பின் சுதேச மத்தியான்ன திருக்துல்லிய சூரியனில் சேர்க்க வேண் 
டும் . துலாதி 6 இராசிக்குள்ளிருப்பின் சுதேச மத்தியான்ன திருக்துல்லிய 
சூரியனில் கழிக்க வேண்டும் . ( இது மேஷாதி தனம் ,துலா திரிணமாம் . )முன் 
வந்துள்ள சூரியன் ஸ்புட பதக கலை விகலைகளை 6 ஆல் வகுத்து வந்த ஈவு 
விகலை . இதற்கு ஷடாம்ச பலமென்று பெயர் . இந்த விகலையைத் தனரின் 
நியதிப்படி முன் ஸ்புட பதக கலாதிகளைக் கொண்டு சமஸ்காரம் செய்து 
வைத்திருக்கும் ஸ்புட பதக சமஸ்கார சூரியனில் சமஸ்கரிக்க வருவது சுதேச 
மத்தியான்ன சூரியஸ்புடமாம் . 

உதாரணம் சூரியனுக்கு: - இலங்கா மத்தியான்ன ரவியுச்சம் இராசி 
2. 17 , 17. 31. (16 ஆம் பக்கம் பார்க்க )இதில் , ஜனனகால சுதேச மத்தியான்ன 
திருக்துல்லிய சூரியன் இராசி 1.27 . 25. 53 ஐக் கழித்து வந்த 

வந்த இராசி 
4 


26 


2 . 


0. 19.51 . 38 இது சூரியன்மந்த கேந்திரமாம் . ( இது மேஷாதி 6 இராசிக் 
குள்ளிருப்பதினால் ) இது மேஷாதி தனமாம் . ( இது மூன்று இராசிக்குள்ளி 
ருப்பதினால் ) இதுவே புஜா . இதில் இராசியில்லை . பாகை 19 இருப்பதினால் 
சூரியன் மந்தபதகம் வாக்கியம் 19 - க்குக்கலை 43. 12 இதன் அடுத்த வாக்கி 
யம் 20 க்குக் கலை 45. 22 இதன் அந்தரம் கலை 2. 10. சுபாங்க சேஷகலை 
51-38 அந்தரம் 2. 10 இதை சதுஷ்பிரதி நியாயப்படி குணிக்க வேண்டும் . 
சதுஷ்பிரதி நியாயமாவது : 
இதில் நான்காவது தொகை 380 

60 ஆல் 
51. 38. 51. 38 

வகுக்க வந்த ஈவு 6 சேடம் 20. இந்த ஈவு 6 ஐ 

10 
102. 76. 510. 380 . 

3 ஆவது அயிட்டமான 510 இல் சேர்க்க வந்தது 
516 , இந்த 516 

2 ஆவது அயிட்டமான 75 
உடன் சேர்க்க வந்தது 592. இதை 6 ) ஆல் வகுக்க வந்த ஈவு விகலை 9. உப 
விகலை 52. இதனுடன் முதல் அயிட்டம் 102 ஐச் சேர்க்க வந்தது விகலை 
111. 52 அர்த்தா திகப்படி விகலை 112. இதைக் கலை செய்ய கலை 1. விகலை 
52 இந்தக்கலை விகலைகளைச் சூரியன் மந்தபாதகம் 19 க்கு வந்திருக்கிற கலை 43 
விகலை 12 உடன் சேர்க்க வந்தது கலை 45. விகலை 4 இதற்குச் சூரியன் 
ஸ்புட பதக பலமென்று பெயர் . இதைச் ( முன் வந்திருப்பது சூரிய மந்த 
கேந்திரம் மேஷாதி தனமான தினால் ) சுதேச மத்தியான்ன திருக்துல்லிய 
சூரியன் இராசி 1. 27. 25 , 53 ல் ( ஸ்புட பதகபலம் கலை 45. விகலை 4. ஐச் ) 
சேர்க்க வந்தது இராசி 1. 28. 10. 57 இது ஸ்புடபதக சமஸ்கார சூரியஸ் 
புடமாம் . 

அர்க்கபாகு பல சந்திர கணனம் . 

இந்த ஸ்புட பதக கலை விகலைகளை 27 ஆல் வகுத்து வந்த கலை விகலைக 
ளைச் சுதேச மத்தியான்ன மத்தியம சந்திரனில் ( ரவிமந்தகேந்திரம் தனமா 
னால் கூட்டவும் , ரிணமானால் கழிக்கவும் ) சமஸ்கரிக்க வருவது அர்க்கபாகு 
பல சந்திரனாம் , இது சந்திரஸ் புடம் செய்யுங் காலத்தில் அவசியமாம் .. 

முன் வந்திருக்கும் சூரிய ஸ்புட பதகபல கலை 45. 4 இதை 6 ஆல் 
வகுக்க வந்த ஈவு 7 ) இதுவிசலை இதற்கு ஷடாம்ச பலம் என்று பெயர் . இந்த 
விகலை 7 } யும் மந்தசேந்திரம் மேஷாதி தனமான தினால் ஸ்புட பதக சமஸ் 
கார சூரியஸ்புடத்தில் சேர்க்க வந்தது ( 1. 28 , 10. 57 + 0.0.0.7 = ) இராசி . 
1. 28. 11. 4 இது ஜனன தேசமான பறங்கிப்பேட்டைக்கு ஜனனகால மத்தி 
யான்ன சுத்த சூரியஸ்புடமாம் . 

சூரிய கதிஸ்புட கணனம் : -- சூரியனுக்கு ஏற்பட்ட பதக சங்கியை 
யின் பேரில் ஸ்புட கதிகளை சித்தம் செய்து பதகமாக எழுதப் பெற்றிருக் 


27 


கின்றது . பதக சங்கியைகளைக் கொண்டு அந்தந்த ஸ்புடகதிகளைப் பார்த்து 
கணித்துக் கொள்ளவும் . சூரிய ஸ்புடகதிகளைப் பிரதி பதத்திற்கும் தனித்தனி 
யாக கணித்து எழுதப் பெற்றிருக்கின்றது . மந்தகேந்திரம் கடகாதியானால் 
அந்தப் பலத்தை மத்தியம கதியில் சேர்க்கவேண்டும் . மந்தகேந்திரம் மகராதி 
யானால் மத்தியமகதியில் அந்தப் பலத்தைக் கழிக்கவேண்டும் . இப்படிச் 
செய்து வருவது சூரிய கதிஸ்புடமாம் . ( மந்தகேந்திரம் கடகாதி 6 இராசி 
தனமென்றும் , மகராதி 6 இராசி ரிணமென்றும் அறிக . ) 

உதாரணம் சூரியனுக்கு : -- சூரியன் மந்தபல பதகம் 19 - க்குச் சூரிய 
கதிபல சாரணியில் ஏற்பட்ட கலை 2 விகலை 8. இந்தக் கலை 2 • 8 ஐயும்சூரியன் 
தினக தியாகிய கலை 59-8 - ல் கழித்துவிடவேண்டும் . ( ஏனென்றால் முன்வந்த 
சூரியன் மந்த கேந்திரமானது இராசி 0-19-51-38 வந்திருக்கின்றமையால் 
இது மகராதிரிண மெனப்பட்டது . ஆன தினால் சூரியனின் கதிபலம் கலை . 
2 • 8 ஐ சூரியகதி கலை 59-8 - ல் கழிக்கவேண்டும் ) இப்படிக் கழித்து வந்த 
சேடம் கலை 57-0 . இதுவே சூரியனுக்கு கதிஸ்புடமாம் . 


சூரிய கதி பல சாரணி . 


கதி 
பலம் 


கதி 
பலம் 


கதி 
பலம் 


பலம் 


பலம் 


பலம் 


எண் 


எண் 


எண் 


எண் 


எண் 


எண் 


க வி 


கவி 


க வி 


க வி 


L 2 | 18 / 16 2 ) 10/31 1 ) 54 || 46 1 / 311.61 1 376 
2 | 2 | 18 | 17 | 2101 32 11 53 || 47 | 1301 62 1 1 77 
3 | 2 18 18 2 9 33 1521 48 1 291 63 0591 78 
4 | 2 | 171 19 21 81 34 1 501 49 127164 0571 79 
5 2 17 20 27135 1491 50 1 25 65 | 0 | 54 | 80 
6 | 2 | 161 21 2 6136 147|| 51 1 2366 05381 
7 12 | 151 22 2 5 37 1j 461 52 1 21167 0 50 82 
8 2 151 23 2 3138 1 44 | 53 1 191 68 | 0 | 48 | 83 
9 2 | 151 24 | 2 ; 3 ! 39 11 431 54 117169 0 461 84 
10 2 , 15 25 | 2 21 40 1 42 55 1 161 701043 | 85 
11 2 14 -26 | 2 1 41 1 | 40 || 56 | 1 | 1371041 86 
12 21327 1 5942 138 57 

110172 

041187 
13 211 28 11 581 43 || 36 | 58 

1101 73 

0 361 88 
14 211 ) 29 1 571 44 | -1 | 341 59 1 71 74 

71 74-10 351 89 
15 | 2 11 30 1 561 45 1 33|| 60 | 1 | 5 | 75 032190 


0/30 
01 29 
027 
01 24 
0/22 
01 20 
017 
015 
013 
0110 
0 | 8 
01 6 
0 4 
O 1 
0 0 


38 


சந்திரஸ்புட கணனம் : - சுதேச மத்தியான்ன திருக்துல் லிய சமஸ் 
கார சந்திரோச்சத்தில் - அர்க்கபாஹு பல சமஸ்கார சந்திரனைக் கழிக்கவரூ 
வது சந்திரமந்த கேந்திரமாம் . அர்க்கபாகு பல சமஸ்கார கணனம் முன்னமே 
கூறப் பெற்றிருக்கின்றது . ஆயிலும் மறுபடியும் கூறப்படுகிறது . சூரிய 
கணிதத்தில் வந்த ஸ்புட பக்கத்தின் பலத்தை 27 ஆல் வகுத்து கலை விகலைக 
ளாக்கிக்கொண்டு சுதேச மத்தியான்ன திருக்துல்லிய சந்திரனில் சமஸ்கரிக்க 
வருவது அர்க்க பாஹு பல சமஸ்கார சந்திரனாம் . ( சமஸ்காரமென்பது சூரி 
யன் மந்தகேந்திரம் மேஷாதி தன பானால் 27 ஆல் வகுத்து வந்த பலத்தைத் 
திருக் துல்லிய சந்திரனில் சேர்க்க வேண்டும் . துலாதி ரிணமானால் 27 ஆல் 
வகுத்து வந்த பலத்தைத் திருக்துல்லிய சந்திரனில் கழிக்கவேண்டும் . ) சந்திர 
மந்தகேந்திரமானது மேஷாதி - இராசிக்குள்ளிருப்பின் தனமென்றும் , 
துலாதி 6 இராசிக்குள்ளிருப்பின் ரிணமென்றும் அறிக . இந்தச் சந்திர மந்த 
கேந்திரத்தைப் புஜைசெய்து சூரிய கணிதத்தில் சொல்லியபடி வாக்கியம் 
எடுத்து அந்தரம் அறிந்து புஜாசேஷ கலாதிகளை அந்தரத்தால் குணித்து 
சதுஷ்பிரதி நியாயமாக 60 ஆல் பாகித்து வந்த கலைகளைப் பதக வாக்கியங் 
களில் சேர்க்க வருவது ஸ்புட பதசங்களாகும் . இவ்விதம் கணிக்கப்பெற்று 
வந்தவைகளைச் சந்திர மந்த கேந்திரம் பேஷாதி 6 இராசிக்குள்ளிருப்பின் 
அர்க்கபாகு பல சமஸ்கார சந்திரனில் சேர்த்தும் , துலாதி 6 இராசிக்குள்ளி 
ருப்பின் ஸ்புடபதக பலத்தை அர்க்கபாகு பல சமஸ்கார சந்திரனில் கழித்தும் 
வருவது சுதேச மத்தியான்ன சுத்த சந்திரஸ்புடமாம் . 


உதாரணம் சந்திரனுக்கு : -- சூரிய கணிதத்தில் வந்த ஸ்புட பதக 
பலம் கலை 45.4 இதை 27 ஆல் வகுத்து வந்த கலை 1 விகலை 40 இதை முன் 
பந்த ரவிமந்த கேந்திசம் தனமான தினால் சுதேச மத்தியான்ன திருக்துல்லிய 
சந்திரன் இராசி 0-5-51.58 - ல் சேர்க்க வந்தது இராசி 0 -5-53-38 இது அர்க்க 
பாகுபல சமஸ்கரர சந்திரஸ்புடமாம் . 


சுதேச மத்தியான்ன திருக்துல்லிய சந்திரோச்சம் இராசி 8-6-40.38 
இதில் அர்க்கபாகு பல சமஸ்கார சந்திரன் இராசி 0-5-53-38 ஐக் கழிக்க 
வந்த இராசி 8.0-47-0 இது சந்திரன் மந்தகேந்திரமாம் . இது துலாதி 
ரிணம் . இதில் புஜை 6 இராசியைக் கழிக்க வந்தது இராசி 2-0-47 • 0 
இதில் இராசிக்கு மட்டும் ( 2 ராசிக்கு ) வாக்கியம்: 60. வாக்கியம் 60- க்குச் சந் 
திரன் மந்த பதக்கலை 262, விகலை 31 வாக்கியம் 61 - க்குக் கலை 265 6 . இதன் 
அந்தரம் கலை .2 • 35 சுபாங்கசேடம் கலை 47 • 0 இதைச் சதுஷ்பிா தி நியாயப்படி 
கணிக்க . சதுஷ்பிரதி நியாயமாவது : 

1 26 ஆம் பக்கம் பார்க்க 


29 


இதில் நான்காவது அம்சத் தொகையை 60 
47.0 . 47.0 . 

ஆல் வகுக்க முடியாததினால் விட்டு விடுக . 3 - வது 
2 . 35 

அம்சத்தை 60 ஆல் வகுக்க 

60 ஆல் வகுக்க வந்த ஈவு 27 
94.0 1645. ) . 

சேடம் 25 இந்த 27 ஐ முதல் அம்சத் தொகை 
94 உடன் சேர்க்க வந்தது விகலை 121. இந்த விகலையை 60 ஆல் வகுக்க 
வந்த ஈவு கலை 2. விலை 1. சந்திரமந்த பதகம் 60 ஆவது வாக்கியம் கலை 
262.31 - ல் முன் வந்த கலை 2 , 1. ஐச் சேர்க்க கலை 264 விகலை 32 இதைப் 
பாகையாக்க பாகை 4. கலை 24 விகலை 32 இதற்குச் சந்திரன் ஸ்புட பதக பல 
சென்று பெரியோர் கூறுவர் . முன் வந்திருக்கின்ற சந்திர மந்தகேந்திரம் 
துலாதி ரிணமானதினால் அர்க்கபாகு பல சமஸ்கார சந்திரன் இராசி 0.5 . 
53. 38 ல் சந்திரன் ஸ்புடபதக பலம் பாதை 4. 24 , 32 ஐக் கழிக்க வந்தது 
இராசி 0. 1. 29. 6 இது சுதேச மத்தியான்ன சுத்த சந்திரஸ்புடமாம் . 

சந்திரகதிஸ்புடம் : -- சந்திரனுக்கு ஏற்பட்ட பதக சங்கியையின் 
பேரில் ஸ்புட கதிகளைச் சித்தம் செய்து பதகமாக எழுதப்பெற்றிருக்கின்றது . 
பதக சங்கியைகளைக் கொண்டு அந்தந்த ஸ்புட கதிகளைப் பார்த்து கணித்துக் 
கொள்ளவும் . சந்திரஸ்புட கதிகளைப் பிரதி பதத்திற்கும் தனித்தனியாகக் 
கணித்து எழுதப் பெற்றிருக்கின்றது . மந்தகேந்திரம் கட காதியானா 
பலத்தை மத்தியம கதியில் சேர்க்க . மந்தகேந்திரம் மகராதியானால் மத்தியம 
கதியில் பலத்தைக் கழிக்க . இப்படிச் செய்து வருவது சந்திரகதிஸ்புடமாம் . 
( மந்தகேந்திரம் கடகாதி தனமென் றும் மகராதி ரிணமென்றும் அறிக . ) 

உதாரணம் சந்திரனுக்கு : -- சந்திரமந்த கேந்திரம் கதிக்குக் கடகாதி 
தனம் , சந்திரகதிபல சாரணியில் வாக்கியம் 60 - க்குக் கலை 33. விகலை 46 . 
இந்தக் கலை விகலைகளைச் சந்திரன் தின கதியாகிய கலை 790 விகலை 35 - ல் 
( 33. 46 + 790.35 = சேர்க்க வந்தது கலை 824 விகலை 21 இதுவே சந்திரனுக் 
குக் கதிஸ்புடமாம் . 


30 


சந்திர மந்த பதகம் . 


மந்த 


மந்த 


மந்த 


பதகம் 


அந்தரம் 


பாதகம் 


அந்தரம் 


பதகம் 


அந்தரம் 


எண் 


எனை 


லி 


வி 


வி 


5 
5 
5 
5 
5 . 
5 
5 
5 
5 
5 
5 
5 
5 
5 


1 

520 
21040 
3 1559 
42118 
5 2637 
63155 
737 12 
8428 

9 4743 
105257 
11 5811 
12 63 24 
13 | 68 | 35 
14 73 45 
15 78 | 53 
161 84 0 
1789 

5 
1894 8 
191 99 9 
20104 9 
21/109 7 
22/114 3 
23 118 | 56 
24 12347 
25/128 | 36 
26/133 23 
27 138 7 
2814249 
29147 | 28 
30/152 

3 


20 || 31 | 156 | 55 
19 || 32 161 5 
19 133| 165 | 32 
| 9 || 34 | 169 
18 || 35 | 174 17 
17 ||36 | 178 | 35 
16 || 37 | 182 | 49 
15 |38| 187 0 
14 ||39 | 191 8 
14 ||40| 1951 12 
13 || 41 | 199 / 13 
11 142 20310 
10 11431 207 4 
84421054 
7 || 45| 214 | 40 
54621820 
3147 2 :158 
1 148 22530 
049 / 22359 
585023224 
56 || 51 | 235 45 
53 1 | 52 | 239 1 
51 1531 2421 13 
495424521 
47 ||551248 ) 24 
44 56 251 23 
42 157 254 17 
39 ||58| 257 6 
35 | j59 / 259 51 
32 16026231 


4 30 161 265 6 
4 27 || 6z | 267 | 36 
4 24 163270 2 
4 21/64 272 
4 18 1165274 | 38 
4 14 1166 276 
4 11 1671278 | 55 
4 8 168 280 55 
4 416928250 
4 170284 | 40 
3 57 || 71 | 286 25 
3 54 || 72 | 288 5 
3 50 173 289 
3 46 174 291 || 9 
3 40 175 292 | 33 
3 | 38 ||7629352 
3 32 177 295 5 
3 | 29 1178 | 296 13 
3 25 ||79 297 | 16 
3 21 

21 || 80 298 13 
3 16 1181 299 5 
3 12 || 82 | 299 51 
3 8 1183| 300 | 33 
3 3 || 841 301 8 
2 59 11851301 | 39 
2 | 54 |186302 4 
2 49 1187 302 | 24 
2 45 1188 302 | 38 
2 | 40 || 89| 30:46 
2 35 190 302 48 


2 30 
2 26 
3 

21 
2 15 
உ 11 

6 
2 0 
1 55 
1 50 
1 45 
1 40 
1 35 
1 

29 
1 24 
1 19 
1 

13 
1 8 
1 3 
0 57 
C 52 
0 46 
0 41 
0 36 
0 31 
0 25 
0 - 20 
0 | 14 
0 8 

2 
0 


5 
5 
4 
4 
4 
4 
4 
4 
4 
4 
4 
4 
4 


OO 


11 


31 


சந்திர கதிபல சராணி . 


கதி 
பலம் 


கதி 


கதி 
பலம் 


பலம் 


பலம் 


பலம் 


பலம் 


எண் 


எண் 


எண் 


எண் 


எண் 


எண் 


க 


கவி 


க வி 


1 169 | 41 | 16 166| 25| 31 58, 48; 46 47 | 28 61 | 32| 40 76 | 15 | 54 
26928 17 165 593258 947 146 1062 314877 | 14 49 
3 692818 1653333 530148 145 3063 304278 | 13 | 43 
4 16928 1965 2034 156 5049 144 3864 129 24 79 12 25 
5 69 1520 164 543556115043 4665 283280 | 11/19 
669 221 164 2836 155 1951 4241 66 27 2781 | 10 1 
7 158 49 22 163 4937 154 401 52 141 4967 26 8 82 856 
8 168 | 36 23 163 23 ) 38 154 011 53 140 56 68 25 3 | 83 750 
9 68, 23 24 162 56 39 53 8 || 54 39 51 | 69 23 5784 6 451 
10 168 23 25 162 30 40 52 29 55 38 59 70 22 5285 5 27 
11 681026 6151415137 ) 56 37 5471 214786 4 21 
12 1674427 161 25/42 50 58 57 3648 72 20 42 87 3 3 
1367 3128 6046 43 50 558 35 56 73 19 23 88 1145 
14 67 529 55 54 44 49 13 59 34 51 74 118 1889 026 
15 1661 521 30 59144) 47 | 551160 331 46175 117| 12 90 0 이 


குஜாதி பஞ்ச கிரகங்களின் ஷ்புடவிவரம் . 
குஜாதியர்களுக்குப் புஜா விஷயம் : -- குஜாதியர்களுக்குக் கேந்தி 
திரம் 6 இராசிகளுக்குக் குறைந்திருப்பின் அதுவே புஜை . 6 இராசிகளுக்கு 
அதிகப்பட்டிருப்பின் 12 இராசிகளில் கழிக்கப் புஜை ( அஃதாவது 12 இராசி 
களில் கழித்து விடவேண்டும் ). 

இப்படிப் புஜை செய்து வந்த இராசியாதிகளைக் கலைசெய்து 225 ஆல் 
அரித்து ( வகுத்து ) வந்த லப்தம் பதக சங்கியை யாகும் . புஜா சேஷராசியில் 
உள்ள கலை விகலைகளைப் பதகாந்தரத்தால் குணித்து 225 ஆல் வகுத்து வந்த ஈவு 
தனாந்தரத்தினால் வந்ததாயின் பதகலிப்தையில் சேர்த்தும் , ரிணாந்தரத்தினால் 
வந்ததாயின் பதகலிப்தையில் கழித்தும் வந்தது ஸ்புடபதக கலைகளாகும் . 
இந்த ஸ்புட பதக கலைகளை இராசி பாகை கலைகளாக்கி இந்த இராசி பாகை 
கலைகளை இதன் கீழே சொல்லப்படும் மேஷாதி கேந்திரமாகும் போது கிரகங் 
களில் ( அவரவர்களுக்கு ) தனகர்மம் ( சேர்க்க ) செய்ய வேண்டும் . அந்தக் 
கேந்திரம் துலா தியாகும் போது ரிணகர்மம் ( கழிக்க ) செய்ய வேண்டும் . 
அஃது எப்படியென்றால் பிரதம சீக்கிர கர்மத்தில் வந்த பலத்தை அர்த்தித்து 
( பாதிசெய்து ) மத்திய கிரகத்தில் சமஸ்கரிக்க வேண்டும் , துதீய மந்த கர்மத் 


32 


தில் வந்த பலத்தை முழுவதும் மத்தியம கிரகத்தில் தன ரிண நியதிப்படி சமஸ் 
கரிக்கவேண்டும் . மூன்றாவது கிரியை பான அந்திய சீக்கிர கர்மத்தில் வந்த 
பலத்தை முழுவதும் மந்த ஸ்புட கிரகங்களில் தன ரிண நியதிப்படி சமஸ் 
கரிக்கவேண்டும் . இப்படிச் செய்யின் குஜாதி பஞ்ச கிரகங்களுக்குச் சுத்த 
ஸ்புடம் வரும் , 


மறுபடியும் விளக்கமாகச் சொல்லப்படுகிறது . 
மத்தியம சூரியனானவர் , அங்காரகன் - குரு சனி இம்மூன்று கிரகங்களுக் 
குச் சீக்கிமோச்சனாவார் , இதைச் செவ்வையாய்க் கவனத்தில் வைக்க 
வேண்டும் . 


அங்காரக - தரு - சனி ஸ்புட விவாம் : - அங்காரகன் - குரு - சனி இவர் 
களுக்குச் சீக்கிரோச்சமான திருக் சுதேச மத்தியான்ன சூரிய மத்தியமத்தில் 
அங்காரகன் - குரு - சனி இவர்களின் மத்தியமங்களைக் கழித்து வந்த சேடம் 
அங்காரகன் - குரு . சனி இந்தக் கிரகங்களுக்குப் பிரதம சீக்கிர கேந்திர 
மாகும் . 

( 1 ) இந்தப் பிரதம சீக்கிர கேந்திரத்தைப் புஜைசெய்து பதகத்தில் பலம் 
கண்டு பிடித்து வந்த பதக பலத்தைப் பாதி செய்து ( ஜியாபலம் ) அவரவர் 
களின் ( அங்காரக - குரு - சனி) மத்திய கிரகங்களில் ( திருக் சுதேச மத்தியான்ன 
மத்தியம் ) தன ரிண நியதிப்படி சமஸ்கரிக்க வருவது அவரவர்களின் பிரதம 
சீக்கிர கிரகஸ்புடங்களாகும் . 

( 2 ) இந்தப் பிரதம சீக்கிர கிரகங்களை அவரவர்களுக்குச் சொல்லப் பட் 
டிருக்கும் மந்தோச்சங்களில் வாங்க ( கழிக்க) இரண்டாவது ( துதீய ) கர்ம 
மான மந்த கேந்திரமாகும் . இதைப் புஜை செய்து பதகத்தில் பலம் கண்டு 
பிடித்து வந்த பதகாதி பலங்கள் முழுவதும் அவரவர்களின் திருக் சுதேச 
மத்தியான்ன மத்தியம கிரகங்களில் தன ரிண நியதிப்படி சமஸ்கரிக்க வருவது 
துதீய ( கர்மமான ) மந்த கிரகள் புடங்களாகும் . இதனையே மந்தஸ்புடம் 
பெரியார் . 


( 3 ) இந்தத் துதீய மந்த கிரகங்களான கிரகங்களை அங்காரகன் . 
குரு - சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் சீக்கிரோச்ச கிரகமான திருக் 
சுதேச மத்தியான்ன மத்தியம சூரியனில்சழிக்கவருவது மூன்றாவது ( திருதீய ) 
கர்மமான அந்திய சீக்கிர கேந்திரமாகும் . இந்தக் கேந்திரத்தைப் புஜை 
செய்து பதகபலங் கண்டுபிடித்து வந்தப தகாதி பலங்கள் முழுவதும் தன ரிண 
நியதிப்படி து தீய மந்த கிரகங்களில் சமஸ்கரிக்க வருவது அங்காரக - குரு - சனி 
இவர்களுக்கு மத்தியான்ன சுத்தஸ்புடமாம் . 


33 


குறிப்பு .--- அங்காரகனுக்குத் திருக்பல சமஸ்காரமில்லை . ஆனதினால் 
சுதேச மத்தியான்ன அங்காரக மத்தியமத்தையே , திருக் சுதேச மத்தியான்ன 
அங்காரகனாகக் கொள்க . 

குரு.சனி இவ்விரண்டு கிரகங்களின் ஸ்புடங்களைச் செய்யும்போது இவ் 
விருவர்களுக்குத்திருக்பல சமஸ்காரம் செய்துவைத்திருக்கின்ற திருக்துல்லிய 
குரு - சனி இவர்களின் மத்தியான்ன மத்தியமங்களைக் கொண்டு ஸ்புட கிரி 
யைகள் செய்து கொள்ள வேண்டும் . 


புத - சுக்கிர ஸ்புட விவரம் . 
( 1 ) புத சுக்கிரர்களின் சீக்கிரோச்சத்தில் (இவ்விருவர்களுக்கும் ) மத்தியம் 
கிரகமான சூரியமத்தியமத்தைக் ( சுதேச மத்தியான்ன மத்தியமம் ) கழிக்க வரு 
து ( அவரவர்களின் ) பிரதம சீக்கிர கேந்திரமாகும் . இதைப் புஜை செய்து 
பதகத்தில் பலங் கண்டுபிடித்து வந்த பதக பலத்தைப் பாதி செய்து இவர்க 
ளின் மத்தியமமான சூரிய மத்தியமத்தில் தரிைண நியதிப்படி சமஸ்கரிக்க 
வருவது ( அவரவர்களின் ) பிரதம சீக்கிர கிரக ஸ்புடமாகும் . 

( 2 ) இந்தச் சீக்கிர கிரகத்தை இவர்களின் மந்தோச்சங்களில் கழிக்கத் 
துதீய கர்மமான மந்த கேந்திரமாகும் . இதைப் புஜை செய்து பதத்தில் 
பலங்கண்டு பிடித்து வந்த பதகாதி பலங்கள் முழுவதும் அவரவர்களின் 
( அஃதாவது புத- சுக்கிரர்க்கு ) மத்தியம கிரகமான சூரிய மத்தியமத்தில் தன 
ரிண நியதிப்படி சமஸ்சரிக்க வருவது துதீய கர்மமான மந்த கிரகங்களாகும் . 
இதனையே மந்தஸ்புடம் என்ப . 

( 3 ) இந்தத் துதீய மந்த கிரகங்களின் ஸ்புடத்தை இந்தப் புத.சுக்கிரர் 
களின் சீக்கிரோச்சத்தில் கழிக்க மூன்றாவது கர்மமான அந்திய சீக்கிரகேந்திர 
மாகும் . இதைப் புஜை செய்து பதக சமஸ்காரம் செய்துவந்த பலம் முழுவ 
தும் தன ரிண நியதிப்படி அவரவர்களின் துதீய மந்த கிரகங்களில் சமஸ்க 
ரிக்க வருவது புத சுக்கிரர்களுக்குச் சுத்த ஸ்புடமா 
மாகும் . 

இராகு கேது ஸ்புடம் . 
திருக்துல்லிய சமஸ்கார பாதன் என்னும் இராகுவை 12 இராசிகளில் 
கழிக்க வருவது இராகுவின் சுத்த ஸ்புடமாம் . 

இந்த இராகுவின் சுத்த ஸ்புடத்துடன் 6 இராசிகளைச் சேர்க்க 
சுத்த ஸ்புடமாம் . இதுவே இராகு கேதுக்களுக்குச் சுத்த ஸ்புடம் ஆகும் . 


5 


34 


குஜாதி பஞ்ச கிரகங்களில் உதாரண அங்காரக 

ஸ்புடங் காண்க . 
பிரதம கிரியை : - அங்காரசனுக்குச் சீக்கிரோச்சமான திருக் சுதேச 
மத்தியான்ன மத்தியம சூரியன் இராசி 1.27.25.53 . இதில் திருக் சுதேச 
மத்தியான்ன மத்தியம அங்காரகன் இராசி 7.13.19.22 ஐக் கழிக்க வந்தது 
ராசி 6.14.6.31 இது தான் அங்காரகனுக்குப் பிரதம சீக்கிர கேந்திரமாகும் . 
து துலா திரிணம் , இதைப் புஜை செய்யவேண்டும் இது 6 இராசிக்கு மேலி 
ருப்பதினால் 12 இராசியில் கழிக்க வந்தது இராசி 5.15.53.29 இதுவே புஜா . 
இதற்குப் பதகத்தில் பலங்கண்டு பிடிக்கவேண்டும் . எப்படியென்றால் இதைக் 
கலைகள் செய்ய வந்தது 9953 29 இதை 225 ஆல் வகுக்கவந்த ஈவு 44 சேடம் 
53.29 இதற்குப் புஜா சேடம் என்ப . ஈவு ( லப்தம் ) 44.க்குக் ( அங்காரகன் சீக் 
கிர கலா பதக சாரணியில் ) கலை 1465 • 0 45 - ஆம் வாக்கியத்திற்குக் ( பதகசார் 
ணியில் ) கலை 1163.0 இதன் அந்தரம் கலை 302 இது ரீஐந்தாம் புஜாசேடம் 
53-29 இதை ரிணாந்தரத்தினால் ( 302 ஆல் ) பெருக்கக் கலை 16151.58 இதை 
225 ஆல் வகுக்க வர்த ஈவு 71 இதுகலை சேடம் 176.58 இதை 60 ஆல்பெருக்கி 
58 ஐச் சேர்க்க 10618. இதை 225 ஆல் வகுக்க ஈவு 47 இதுவிகலை சேடம் 43 
இதனைத் தள்ளிவிடவும் அங்காரகன் சீக்கிர கலா பதக சாரணியில் வாக்கியம் 
44 க்குக் கலை 1465.0 இதில் புஜா சேடத்தில் வந்த கலாதிகள் 71-47 ஐக் ( ரிண 

தினால் ) கழிக்க வந்த சேடம் கலை 1393.13 இதுதான் அங்காரகனுக்கு 
ஸ்புட பதகமாகும் : 

இது பிரதம கர்ம மான தினால் இந்தப் பாக பலங்களை அர்த்தித்து ( பாதி 
செய்து ) வந்தது 696 கலை 36 , விகலை இதைப் பாகை செய்ய வந்தது பாகை 
11.36.36 இந்தப் 11 பாகை 36 கலை , 36 விகலை யாகிய ஸ்புட பதக பலத்தைச் 
சுதேச மத்தியான்ன திருக் துல்லிய அங்காரகன் இராசி 7.13.19.22 ல் பிர 
தம சீக்கிர கேந்திரம் துலாதி ரிணமானதினால் ரிணகர்மம் செய்ய ( கழிக்க ) 
வந்தது இராசி 7.1.42.46 இது பிரதம சீக்கிர அங்காரக ஸ்புடம் ஆம் . 

துதீய கிரியை : - இந்தப் பிரதம சீக்கிர , அங்காரகனை ஜந்திரியில் சொல் 
விய பிரகாரம் அங்காரகன் மந்தோச்சம் இராசி 4.10.3.0 இதில் பிரதம சீக் 
கிர அங்காரகன் இராசி 7.1.42.46 ஐ வாங்க வந்தது இராசி 9.8.20.14 
அங்காரகனுக்குத்து தீய மந்த கேந்திரம் இது துலா திரிணம் , இது 6 இராசிக்கு 
மேலிருப்பதினால் இதை 12 இராசியில் கழித்த புஜா சாசியாதிகள் 2.21.39 . 
46 இதைக் கலைகள் செய்ய 4899.46 இதை 225 ஆல் வகுத்த ஈவு 21 சேட 
கலை 174.46 இது புஜா சேடம் அங்காரகன் மந்த பல பதகம் வாக்கியம் 21 க்கு 
கலை 663 • 0 வாக்கியம் 22 க்குக் கலை 674.0 இதன் அந்தரம் 11. இது தனந்த 
ரம் புஜா சேடம் கலை 174,46 இதைத்தனாந்தரம் 11 ஆல் பெருக்க வந்தது கால 


35 


1122-26 இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 8.32 இந்தக் கலை 
விகலைகளுடன் முன் வந்துள்ள பதக வாக்கியம் 21- க்குக் கலை 663 : 0 இல் 
( தனாக்தாமானதினால் ) சேர்க்க வந்தது கலை 671-32 இதைப் பாசை செய்ய 
பாகை 11 கலை 11 விகலை 32 இது தான் அங்காரகனுக்கு ஸ்புட பதக பலம் 
( ஜாபலம் ) இந்த ஜாபலத்தை ( மந்த கேந்திரம் ) முன் வந்துள்ள துதீய மந்த 
கேந்திரம் துலாதி ரிண மானதினால் சுதேச மத்தியான்ன திருக் துல்லிய அங் 
காரகன் இராசி 7.13 19.22 ல் கழிக்க வந்தது இராசி 7.2.7.50 இது துதிய 
கர்ம மந்த ஸ்புட அங்காரகனம் . 


திருதீய கிரியை : - இந்தத் துதீய கர்ம மந்த ஸ்புட அங்காரகனை அங்கார 
னுக்குச் சீக்கிரோச்ச கிரகமான சுதேச மத்தியான்ன திருத்துல்லிய மத்தியம 
சூரியன் இராசி 1.27.25.53 ல் துதீய கர்ம மந்தஸ்புட அங்காரகன் இராசி 
7 2.7.50 ஐக் கழிக்க வந்தது இராசி 6.25.18.3 இது அங்காரகனுக்கு அந்திய 
சீக்கிர கேந்திரம் . இது துலா திரிணம் இது 6 இராசிக்கு மேலிருப்பதினால் 

தை 12 இராசிகளில் கழித்த புஜா ராசியாதிகள் 5.4.41 57 இதைக் கலை 
கள் செய்ய வந்தது 9281.57 இதை 225 ஆல் வகுத்த ஈவு 41 சேடகலை 56.57 

து புஜா சேடம் . அங்காரகன் சீக்கிர பல பதக வாக்கியம் 41 க்குக் கலை 
2070.0 வாக்கியம் 42 க்குக் கலை 1913.0 இன் அந்தரம் 157 இது ரீணாந்தாம் 
புஜா சேடம் 56.57 இதனை ரிணாந்தரம் 157 ஆல் குணிக்க வந்தது 8941.9 
இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை - விகலைகள் 39.44 இந்தக்கலை விகங்களை 
முன் வந்துள்ள 41 வது சீக்கிர பதக கலை 2070.0 ல் கழிக்க வந்தது 2030.16 

தை இராசிபாகைகலைகளாகஏற்றிட இராசி 1.3.50.16 இது அங்காரகனுக்கு 
ஸ்புட பதக பலம் ( ஜாபலம் ) இந்த பலத்தை , முன்வந்துள்ள அந்திய சீக்கிர 
கேந்திரம் துலாதிரிணமானதினால் துதீய கர்ம மந்தஸ்புட அங்காரகன் இராசி 
7.2.7.50 ல் கழிக்க வந்தது இராசி 5.28.17.34 இது அங்காரனுக்குச் சுதேச 
மத்தியான்ன சுத்த ஸ்புடமாம் . 


வக்கிரம் அறிய : - கிரகம் வக்கிரமாயிருந்தால் அன்றைய வாக்கியம் மறு 
கான் வாக்கியத்தில் எடுபடாது , அப்போது அன்றைய வாக்கியத்தில் மறுநாள் 
வாக்கியத்தை வாங்கின சேடத்திற்கு அந்தரம் என்று பெயர் . இதன் அந்தரத் 
தால் சுபாங்க சேடத்தைப் பெருக்கி 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகளை 
அன்றைய வாக்கியத்தில் வாங்கிப் போட்டு சேட கலை விகலைகளை இரண்டு 
பாகம் செய்யவேண்டியதானாலும் முழுவதும் வைத்துக்கொள்ள வேண்டிய 
தானாலும் பாகை இராசிகளாக்கி மேஷாதி தனமானால் சேர்க்கவும் . துலாதி 
ரிணமானால் கழிக்கவும் வருவது அவரவர்கள் ஸ்புடமாம் . 


அங்காரகனுக்கு வக்கிரம் ஏற்பட்டிருக்கின்றது . 


36 


அங்காரகன் சீக்கிர கலா பதக சாரணி . 

அந்தாம் எண்ட கலைத அந்தாய் எண் கலை க.ரி அந்தா 


எண் 


ரி 


23 1902 


12 


704 | த 


89 த 
2 

178 | த 
3 

266 | த 

354 த 
5 

442 
6 | 530 த 
7 

617 த 
8 . 

9 790 - த 
--10 

876 | த 
11 961 
12/1046 
13 1130 த் 
14 1213 த 
1511295 த 
161376 


89 
88 
88 
88 
88 
87 
87 
86 
86 
85 
85 
84 
83 
- 82 
81 
80 


17 | 1456 த 
18 | 1534 | த 
19 

1611 | த 
20 

1687 | த 
21 

1760 த 
22 | 1832 | த 
231 1902 | த 
24 | 1969 த 
25 2033 த 
26 | 2096 த 
27 ( 2154 த 
28 | 2208 த 
29 / 2257 த 
30 2302 த 
31 2342 த 
32 | 2374 | த 


78 
77 
76 
73 
72 
70 
67 
64 
63 
58 
54 
49 
45 
40 
32 
24 


331.2398 | த 
34 | 2413 | த 
351 2418 | ரி 
36 | 2409 
37 | 2386 | ரி 
38 | 2344 ) ரி 
39 | 2280 / ரி 
40 2191 ரி 
41 2070 

2070 ரி 
42 , 1913 | ரி 
4311713 | ரி 
44 | 1465 ரி 
45 1163 ரி 
46 812 | ரி 
47 418 ரி 
48 00 


13 
5 
9 . 
23 
42 
64 
89 
121 
157 
200 
248 
302 
351 
394 
418 

0 


அங்காரகன் மந்த பதக கலா சாரணி . 


என் ல 


த அந்தரம் எண் கலை த.ரி அந்தரம் எண் கலை 


ரி அந்தாம் 


த 
த 


21 
19 
16 
14 
11 
8 
6 


1 42 
2 83 
3 125 
4 165 
5 205 
6 244 
7283 
8 | 320 
9 ) 357 
10 392 

1 425 
12458 
13 488 
14 | 517 

544 
570 


41 
42 
40 
40 
39 
39 
37 
37 
35 
33 
33 
30 
29 
27 
26 
23 


17593 

த 
18 614 த 
19 633 
20 649 

தி 
21 663 
22 674 த 
23 682 

த 
24 688 

த 
251 691 
26 692 | ரி . 
27 689 / ரி , 
28 683 ரி 
29 674 ரி 
30 662 ரி 
31 647 
32 629 


33 608 
34 584 

ரி 
35 557 
36 ) 527 

M 
37 495 . 
38 459.ரி 
39 421 
ரி 
40 331 
41 339 

ரி 
42295 
43 249 
44 | 201 
45 153 

m 
46 102 
47 52 

0 
48 0 


3 
1 
3 
6 
9 
12 
15 
18 
21 


24 
27 
30 . 
32 
36 : 
38 , 
40 
42 
44 : 
46. 
48 
48 
51 
50 
52 
O 


த 


15 
16 


పిలు. 


37 


உதாரண புதஸ்புட கணனம் . 
பிரதம கிரியை: - சுதேச புகன் சீக்கிரோச்சம் இராசி 4.3.19 : 17 இதில் 
சூரியமத்தியமம் : இராசி 1.27.25,53 ஐக் கழிக்க வந்தது இராசி 2.5.53.14 

து புதன் பிரதம சீக்கிர கேந்திரம் . இது மேஷாதி தனம் இது 6 இராசிக் 
குள்ளிருப்பதினால் இதுவே புஜை -இந்தப் பிரதம சீக்கிர கேந்திரத்தைக் கலை 
கள் செய்ய 3953.14 இதை 225 ஆல் வகுக்க ஈவு 17 சேடம் 128.14 இது 
புஜா சேடம் புதன் சீக்கிர பதகம் 17 க்குக் கலை 949.0 18 - வது புதன் சீக்கிர 
பதக கலை 994.0 இதன் அந்தரம் 45 இது தனந்தாம் இதனால் புஜா சேடம் 
128. 14 ஐப் பெருக்க வந்தது கலை 5770-30 இதை 225 ஆல் வகுத்து வந்த 
கலை விகலை 25.33 இதைப்பு தன் சீக்கிர பதகம் 17 இன் கலை 949-0ல் சேர்க்க 
வந்தது கலை 974.38 இதை அர்த்திக்க ( பாதிசெய்ய ) 487.19 இதைப் பாகா 
திகள் செய்ய பாகை 8 கலை 7 விகலை 19 இது ஸ்புட பதகமாம் . இதைச் 
சுதேச மத்தியான்ன சூரியன் இராசி 1. 27. 25. 53 ல் சேர்க்க ( பிரதம சீக்கிர 
கேந்திரம் மேஷாதி தனமானதினால் ) வந்தது இராசி 2 5 , 33. 12 இது புதன் 
பிரதம சீக்கிர ஸ்புடமாம் , 

துதீய் கிரியை : - புதன் மந்தோச்சம் இராசி 7 , 10 , 29 , 0 இதில் பிரதம 
சீக்கிர புதன் இராசி - 2 , 5 , 33. 12 ஐக் கழிக்க வந்தது இராசி 5. 4. 55. 48 
இது புதன் துதீய மந்த கேந்திரம் , இது மேஷாதிதனம் இது 6 இராசிக் குள் 
னிருப்பதினால் இதுவே புஜை . இதைக் கலைகள் செய்ய வந்தது 9295. 48 
இதை 225 ஆல் வகுக்க வந்த ஈவு 41 சேடம் 70. 48 இது புஜா சேடமாம் 
புதன் மந்த பதகம் 4 க்குக் கலை 127. 0 மந்த பதகம் 42 க்குக் கலை 111-0 
இதன் அந்தரம் 16 இது ரீணாந்தாம் இந்த அந்தரத்தினால் புஜா சேடம் கலை . 
70. 48 ஐப் பெருக்க வந்தது கலை 1132. 48 இதை 225 ஆல் வகுத்து வந்த 
கலை விகலைகள் 5. 2. இதைப் புதன் மந்த பதகம் 41 இன் கலை 127-0 ல் கழிக்க 
வந்தது . கலை 121. 58 இது புதன் ஸ்புட பதக பலம் ( ஜாபலம் ) இதைப் 
பாகை செய்ய பாகை 2 கலை 1 விகலை 58 இதைச் சூரிய மத்தியமம் , இராசி 
1. 27. 25. 53 ல் ( துதீய மந்த கேந்திரம் மேஷாதி தனமான தினால் ) சேர்க்க 
வந்தது இராசி 1, 29. 27. 51. இது துதீய கர்ம மந்த புத ஸ்புடமாம் 

திருதீய கிரியை : - புதன் சீக்கிரோச்சம் இராசி -4 . 3. 19. 17 இதில் 
புதன் மந்த ஸ்புடம் இராசி 1. 29. 27. 51 ஐக் கழிக்க வந்தது இராசி 2. 3 . 
51. 16 இது புதன் அந்திய சீக்கிர கேந்திரம் இது மேஷாதி தனம் - இது 6 
இராசிக் குள்ளிருப்பதினால் இதுவே புஜை இதைக் கலைகள் செய்ய வந்தது 
3831. 16 இதை 225 ஆல்வகுக்க வந்தது ஈவு 17 சேடம் கலை 6. 16 இது புஜா 
சேடம் புதன் சீக்கிர பதகம் 17 க்குக் கலை 949.0 18 க்குக் கலை 994.0 இதன் 
அந்தரம் 45 இது தனாந்தரம் இதனால் புஜா சேடம் கலை 6. 16 ஐப் பெருக்க 


.6 . 


38 


வர்த்து கலை 282-0 இதனை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 1. 15 .. 
இதைப் புதன் சீக்கிரபதகம் 17 ன் வாக்கியம் கலை 949-0 - ல் சேர்க்க வந்தது 
கலை 950.15 . இதைப் பாகை செய்ய பாகை 15 கலை 50 விகலை 15 இது புதன் 
ஸ்புட் பதக பலம் ( ஜாபலம் ) இதை மந்தஸ்புட புதன் இராசி 1. 29. 27.51 ல் 
சேர்க்க ( அந்திய சீக்கிர கேந்திரம் மேஷாதி தனமான தினால் ) வந்தது இராசி 
2. 15. 18. 6. இது சுதேச மத்தியான்ன புதன் சுத்த ஸ்புடமாம் . 


புத சீக்கிர 

பதக கலா சாரணி . 


அந்தரம் எண் கலை 


senil 


ரி அந்தரம் 


1 . 61 
21 121 
3 -181 
41241 
5.1301 
61360 
7418 
81 476 
9.534 
10.1 590 
111 645 
121 699 த 
13-1 752 த 
141 804-14 
151 854 
161902 


60 
60 
60 
60 
59 
58 
58 

58 
- 56 
55 
54 
53 
52 
50 
48 
47 


17 949 
18 994 
19 1036 
20/1076 
2111113 
2211149 
2311181 
24 1209 
2511234 
26 1255 
27 11272 | த 
28 1 1284 ) 
29 129114 
30 1291 ரி 
31 1288 | ரி 
32 | 1278 | ரி 


45 
42 
40 
37 
36 
32 
28 
25 
22 


331-12601 ரி 25 
34 | 1235 ரி 

32 
3511203 ரி 42 
36 1161 ரி 50 
3711111 ரி 

58 
38. 1053 | ரி 68 
39 985. ரி 78 
40 907 | ரி 87 
41 

96 
42 724/7105 
43 619 | ரி-113 
44 506 120 
45 | 386 | ரி 125 
46 261 ரி ) 130 
47 131 | K | 131 
48 

0 


820 / ரி 


12 . 
7 


3 
10 
18 


39 


புத மந்த பதக கலா சாரணி 


கலை 


த அந்தரம் எண் கலை தரி அந்தரம் எண் கலை 


தரி அந்தாம் எ 


ரி அந்தரம் 


53 


1 18 

த 
2 36 

த 
3 
4 70 
5 

87 
6103 
7119 

தி 
8 ) 134 த 
9148 
10 162 
11/175 14 
12 |-188 | த 
13 199 
14 210 த 
15220 த 
161 229 


18 
17 
17 
17 
16 
16 
15 
14 
14 
13 
13 
11 
11 
10 
9 
8 


17 237 
18 245 
19 251 

தி 
20 256 
21 261 த 
22 

264 | த 
23 266 

த 
24 267 
25 
26 
27 
23 

261 ரி 
29 | 257 
30 
31 245 ரி 
32 


8 
6 
5 
5 
3 
2 
1 
0 
1 


33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 


229 ரி 

9 
220 ரி 

10. 
210 ரி 

12 
198 | ரி 

12 
186 ரி 14 
172 ரி 14 
158 ரி 15 . 
143 | 16 

16 
111 

18 
93 ரி 18 
75 18 
57 / ரி 19 
38 19 
19 

19 
O 0 

0 


127 ரி 


267 | ரி 
266 ரி 
264 ரி 


3 
4 
5 
7 
7 
9 


252 1 ரி 


238 ரி 


6 


உதாரண குருஸ்புட கணனம் . 
பிரதம கிரியை : - குருவுக்குச் சீக்கிரோச்சமான மத்தியம் சூரியன் இரா 
1. 27. 25. 53 இதில் சுதேச மத்தியான்ன குருமத்தியமம் இராசி 3.27.57 18 
ஐக் கழிக்க வந்தது இராசி 9. 29. 28. 35 இது குருவிற்குப் பிரதம சீக்கிர 
கேந்திரமாம் இது துலாதிரிணம் இதைப் புஜை செய்யவேண்டும் இது 6 
இராசிக்கு மேலிருப்பதினால் 12 இராசியில் கழித்து வந்த சேடம் இராசி 
2. 0. 31. 25 இதைக் கலைகள் செய்ய 3631-25 இதை 225 ஆல் வகுத்து வந்த 
ஈவு 16 சேடம் 31 , 25 இது புஜா சேடம் ஈவு 16 க்குக் குருசீக்கிர பதகம் கலை 
535 • 0 17 க்குக் குரு சீக்கிர பதக கலை 560.0 இதன் அந்தரம் 25 இது தனுந் 
தாம் இந்த தனாந்தரம் 25 இல் புஜா சேடம் கலை 31-26ஐப் பெருக்க வந்தது 
கலை 785. 25 இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 3. 29 இந்தக் 
கலை விகலைகளை குரு 16 - ம் வாக்கியமான சீக்கிர பதக கலை 535.0 ல் சேர்க்க 
வந்தது 538. 29 இதை அர்த்திக்க ( பாதி செய்ய ) 269-14 இதைப் பாகை 
யாக்க பாகை 4 கலை 29 விகலை 14 இது ஸ்புட பதகம் இதைச் சுதேச மத்தி 
யான்ன குருமத்தியமம் இராசி 3.27 . 57. 18 ல் ( பிரதம சீக்கிர கேந்திரம் 
துலாதிரிணமானதினால் ) கழிக்க வந்தது இராசி 3 , 23. 28 , 4 இது பிரதம 
சீக்கிர குரு ஸ்புமாம் . 


40 


துதீய கிரியை : - குரு மந்தோச்சம் இராசி 5.21.33 . 0 ல் பிரதம சீக்கிர 
குரு இராசி 3. 23 28. 4 ஐக் கழிக்க வந்தது இராசி 1.27.54 56 இது குரு 
விற்குத் து தீய மந்த கேந்திரமாம் இதுமேஷாதி தனம் இது 6 இராசிக்குள்ளி 
ருப்பதினால் இதுவே புஜை இதைக் கலைகள் செய்ய வந்தது 3474 : 56 இதை 
225 ஆல் வகுக்க வந்த ஈவு 15 சேடம் கலை 96.56 இது புஜா சேடம் குருமந்த 
பலபதகம் 15.வது வாக்கியம் கலை 249.0 16 வது வாக்கியம் 260-0 இதன் 
அந்தரம் 11. இது தனந்தாம் இந்தத் தனாந்தரம் 11 ஆல் புஜா சேஷம் கலை 
96.56 ஐப் பெருக்க வந்தது 1099.16 இதை 225 ஆல் வகுத்து வந்தகலை விக 
லைகள் 4.53 இதைக் குரு மந்தபல பதகம் 15 - வது வாக்கியம் 249-0ல் சேர்க்க 
வந்தது 253. 53 இதைப் பாகை செய்ய பாகை 4 கலை 13 விகலை 53 இதைச் 
சுதேச மத்தியான்ன குருமத்தியமம் இராசி 3. 27. 57 18 ல் ( துதீய மந்தகேந் 
திரம் மேஷாதி தனமான தால் ) சேர்க்க வந்தது இராசி 4. 2 : 11.11 இது 
துதீய் கர்ம மந்த குரு ஸ்புடமாம் . 

திருதீய கிரியை: - குருவிற்குச் சீக்கிபோச்ச கிரகமான மத்தியம சூரியன் 
இராசி 1. 27. 25 53 ல் துதீய கர்ம மந்த ஸ்புட குரு இராசி 4 , 2.11 , 11 ஐக் 
கழித்த சேடம் இராசி 9. 25. 14. 42 இது குருவிற்கு அந்திய சீக்கிர கேந்திர 

து துலா திரிணம் இது 6 இராசிக்கு மேலிருப்பதினால் இதைப் புஜை 
செய்ய ( 12 இராசியில் கழிக்க ) வந்தது இராசி 2. 4. 45. 18 இதைக் கலைகள் 
செய்ய 3885-18 இதை 225 ஆல் வகுத்து வந்த ஈவு 17 சேடம் 60-18 இது 
புஜா சேடம் குரு சீக்கிர பதகம் 17 - வது வாக்கியம் கலை 560-0 18 - வது வாக் 
கியம் கலை 583.0 இதன் அந்தரம் 23 இது தனந்தாம் இந்தத் தனாந்தரம் 23 
ஆல் புஜா சேடம் கலை 60-18ஐப் பெருக்க வந்தது கலை 1386-54 இதை 
225 ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 6.10 இதைக் குரு 17 - ம் வாக்கியம் 
சீக்கிர பல பதகம் கலை 560 - 0 தனாந்தரமான தினால் சேர்க்க வந்தது கலை 
566-10 இதைப் பாகை செய்ய பாகை 9 கலை 26 விகலை 10 இந்தப் பாகை 
கலை விகலைகளைத் து தீய மந்த குரு ஸ்புடம் இராசி 4 , 2. 11 , 11 - ல் அந்திய 
சீக்கிர கேந்திரம் துலா திரிண மானதினால் கழிக்க வந்தது இராசி 3. 22:45 . 1 
இது சுதேச மத்தியான்ன குரு சுத்த ஸ்புடமாம் . 


மாம் 


41 


குரு சீக்கிர 

பதக கலா சாரணி . 


எண் கலை 


தஅந்தரம் எண் கலை தரி அந்தரம் எண் கலை 


அந்தாம் எண் 


க.ரி.அந்தால் என் 


ரி அந்தரம் 


560 | த 
583 | த 


த 


தி 


த 


தி 


656 த 
668 | த 


1 37 
2 73 
3 110 
4 | 146 
5 , 183 
6218 
7254 
8 289 
9 323 
10 357 
11 389 
12 
13 451 
14 481 
15-509 
16 535 


36 
37 
36 
37 
35 
36 
35 
34 
34 
32 
32 
30 
30 
28 
26 
25 


த 
த 


17 
18 
19 605 
20 624 

தி 
21 641 | த 
22 
23 
24 678 த 
25 686 த 
26 690 த 

692 ரி 
28 690 ரி 
29 
30 

. 
32 

651 | ரி 


23 
22 
19 
17 
15 
12 
10 
8 
4 
2 
2 
5 . 
8 
11 
15 
18 


33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 


633 ரி 23 
610 पी 25 
585 

29 . 
556 

32 
524 

36 
488 ரி 39 
449 ரி 42 
407 ரி 45 
362 ரி 

47 
315.ரி 

49 
266 + ரி 

51 
215.ரி. 

ரி 53 
162 ரி 

53 
109 ரி 

55 
54 

54 
0 0 0 


27 


421 


த 
த 


த 
த . 
த 


685 ரி 
677 ரி 
666 | ரி 


31 


47 


* 


48 


குரு மந்த பதக கலா சாரணி . 


எண் 


கலை 


த அந்தரம் எண் கலை தரி அந்தரம் எண் 


கலை 


ரி அந்தரம் 


* 


1 20 த 
2 39 | த 
3 58 
4 77 
5 

96 
6 ) 114 
7132 
8 149 
9 166 த 
10/182 த 
11 197 
12 211 
13 225 
14 | 237 
15249 
16 ) 260 


19 
19 
19 
19 
18 
18 
17 
17 
16 
15 
14 
14 
12 
12 
11 
10 


17 270 
18/278 
19 286 
20 292 
21 297 
22 301 
23 304 
24 305 
25 306 | ரி 
26 3051 ரி 
27 302 | ரி 
28 299 | ரி 
29 
30 
31 280 ரி 
32 

272 ரி 


5 
4 
3 
1 
1 
1 
3 . 
3 
5 
6 


33 262 | ரி 
34 )- 250 | ரி 
35 238 | ரி 
36 225 ரி 
37 210 ரி 
38 193 ரி 
39 

178. ரி 
40 

A 
41 
42 

त 
43 105 ரி 
44 85 ரி 
45 64 

ரி 
46 
47 
48 

010 


161 ரி 
143 ரி 
124 | ரி 


12 
12 
- 13 
15 
15 
17 
17 
18 
19 
19 
20 
21 
21 
21 
22 
0 


294 | ரி 
288 ரி 


43 ரி 
22 ரி 


10 


6 


42 


உதாரண சுக்கிர ஸ்புட கணனம் . 
பிரதம கிரியை : -- சுக்கிரன் சீக்கிரோச்சம் இராசி 1 14 , 10. 39 இதில் 
கதேச மத்தியான்ன மத்தியம சூரியன் இராசி 1-27-25-53 ஐக் கழிக்க வந்த 
சேடம் இராசி 11-16-44-46 இது சுக்கிரன் பிரதம சீக்கிர கேந்திரமாம் 
இது துலா திரிணம் இது 6 இராசிக்கு மேலிருப்பதினால் 12 இராசியில் 
கழிக்க வந்தது இராசி 0-13 , 15-14 இதைக் கலைகள் செய்ய 795- 14 இதை 
225 ஆல் வகுக்க ஈவு 3 சேடம் 120-14 இது புஜா சேடம் ஈவு 3 க்குச் சுக்கி 
ரன் சீக்கிர கலா பதக வாக்கியம் கலை 284-0 4.க்குச் சுக்கிரன் சீக்கிர கலா 
பதக வாக்கியம் கலை 378.0 இதன் அந்தரம் 94 இது தனந்தாம் இந்த தனாக் 
தரத்தினால் புஜா சேடம் கலை 120-14ஐப் பெருக்க வந்தது 11301.56 இதை 
225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 50.14 இதைச் சுக்கிரன் 3 வது வாக் 
சியம் கலை 264-0ல் சேர்க்க வந்தது கலை 334-14 இதை அர்த்திக்க ( பாதி 
செய்ய ) 167-7 இதைப் பாகை செய்ய பாகை 2-47.7இதைச் சூரிய மத்தியமம் 
1-27-25-53ல் கழிக்க வந்தது இராசி 1-24-38-46 இது பிரதம சீக்கிர சுக் 
கீர ஸ்புடமாம் . 

துதீய கிரியை : - சுக்கிரன் மந்தோச்சம் இராசி 2-19.54-0 இதில் பிர 
தம சீக்கிர சுக்கிரன் இராசி 1-24-38-46ஐக் கழிக்க வந்த சேடம் இராசி 
0-25-15-14 இது சுக்கிரன் துதீய மந்த கேந்திரம் இது மேஷாதி தனம் இது 
6 இராசிக்குள்ளிருப்பதினால் இதுவே புஜை இதைக் கலைகள் செய்ய வந்தது 
1515-14 இதை 225 ஆல் வகுக்க வந்த ஈவு 6 சேடம் 165-14 இது புஜா 
சேடமாம் சுக்கிரன் மந்த பதகம் 6 க்குக் கலை 42-0 7 க்குக் கலை 48- ) இதன் 
அந்தாம் 6 இது தனந்தாம் இதனால் புஜா சேட கலை 165-14ஐப் பெருக்க 
வந்தது கலை 991-24 இதை 225 ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 4-24 இந் 
தக் கலை விகலைகளைச் சுக்கிரன் மந்த பதக வாக்கியம் 42-0ல் சேர்க்க வந்த 
கலை 46:24 இந்தக் கலை விகலைகளை மத்தியம சூரியன் இராசி 1.27.25-53ல் 
மந்த கேந்திரம் தனமான தினால் சேர்க்க வந்தது இராசி 1-28.12-17 இது 
மந்த ஸ்புட சுக்கிரனாம் . 

தீருதீய கிரியை: -- சுக்கிரன் சீக்கிரோச்சம் இராசி 1-14 . 10-39 இதில் 
மந்தஸ்புட சுக்கிரன் இராசி 1-28-12-17ஐக் கழிக்க வந்த இராசி 11-15-58 
22 இது சுக்கிரனுக்கு அந்திய சீக்கிர கேந்திரமாம் இது துலா திரிணம் 
6 இராசிக்கு மேலிருப்பதினால் 12 இராசியில் கழிக்க வந்தது இராசி 0-14 . 
1-38 இதுவே புஜை இதைக் கலைகள் செய்ய வந்தது 841-38 இதை 225 
ஆல் வகுக்க வந்த ஈவு 3 சேடம் 166.38 இது புஜா சேடம் சுக்கிரன் சீக்கிர 
பல பாகம் 3- க்குக் கலை 284. 0.4 - க்குக் கலை 378.0 இதன் அந்தரம் 94 இது 
தனந்தாம் இந்தத் தனாந்தரம் கலை 94 ஆல் புஜா சேடம் கலை 166-38ஐப் 


43 


பெருக்க வந்தது 15663 32 இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 
69-37 இந்தக் கலை விகலைகளைச் சுக்கிரன் சீக்கிர பல பதகம் 3 - வது வாக்கியம் 
284-0ல் சேர்க்க வந்தது கலை 353.37 இதைப் பாகை செய்ய பாகை 553 37 
இதை மந்தஸ்புட சுக்கிரன் இராசி 1. 28 12.17 ல் அந்திய சீக்கிரம் துலா 
திரிணமான தினால் கழிக்கவந்தது இராசி 1. 22. 18.40 இது சுதேச மத்தி 
யான்ன சுத்த சுக்கிர ஸ்புடமாம் . 


சுக்கிர சீக்கிர பதக கலா சாரணி . 


எண் கலை 


த அந்த 


அந்தாய் எண் 


எண் கலை 


த அந்தரம் எண் கலை தரி அந்தரம் 


13 


13TEE 


த 


த 


1 94 
2 189 
3 284 
4 | 378 
5472 
6 566 
7 659 
81 

753 
9 846 
101939 
11 | 1031 
12 | 1122 
13 | 1213 
14 1304 
15 11394 
16/1484 


த 


95 
95 
94 
94 
94 
93 
94 
93 
93 
92 
91 
91 
91 
90 
90 
87 


17 1571 த 
181658 
19 | 1744 த 
20 1828 

த 
21 1911 த 
22 | 1993 / த 
23 | 2073 
24 2152 
252227 த 
26 | 2301 த 
27 | 2372 த 
28 / 2439 / த 
29 | 2503 த 
30 | 2564 த 
31 | 2619 | த 
32 | 2667 | த 


33 | 2709 

36 
342745 

த 25 
3512770 
36 12783 

அ 

0 
37 | 2783 ரி 91 
38 - 2764 ரி 41 
392723 ரி 66 
40 2657 | K | 103 
41 2554 ரி | 146 
42 2405 ரி | 202 
43 / 2206 ரி 273 


87 
86 
84 
83 
82 
80 
79 
75 
74 
71 
67 
64 
61 
55 


44 1933 


ரி 356 


1 


449 
537 


4511577 

ரி 
461128 
47 
48 

010 


48 


591 ரி 


ரி 591 


தி 


42 


0 


சுக்கிர மந்த பதக கலா சாரணி . 


எண் கலை த அந்தரம் எண் கலை த.ரி அந்தரம் எண் கலை 


ரி அந்தாம் 


7 
15 
22 


த 
த 


8 
7 


335 


29 


ரி 


த 


1 
2 
3 
4 
5 
6 
7 
8 
9 
10 
11 
12 
13 
14 
15 
16 


ரி 


7 
6 
6 
6 
6 
5 


17 
18 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 
32 


த 
36 த 
42 
48 
54 

த 
60 
65 த 
70 
75 
80 த 
84 | த 
88 த 
91 த 


5464418எE&E 


94 
97 
99 
101 
103 
104 
105 
105 
105 
104 
103 
102 
100 
98 
96 
93 


3 
2 
2 
2 
1 
1 
0 
0 
1 
1 
1 
2 
2 
2 
3 
3 


33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 


90 
86 
82 
77 
72 
67 
62 
56 
50 
43 
36 
29 
22 
15 
8 
0 


ரி 


4 
4 
5 
5 
5 
5 
6 
6 
7 
7 
7 
7 
7 
7 
8 
0 


सी 


5 
5 
4 
4 
3 
3 


ரி 


48 


உதாரண சனிஸ்புட கணனம் . 
பிரதம கிரியை : - சனிக்குச் சீக்கிரோச்சமான திருக் சுதேச மத்தி 
யான்ன மத்தியம் சூரியன் இராசி 1.27,25.53 இல் சுதேச மத்தியான்ன சனி 
இராசி 4.12.20.36 ஐக் கழிக்க வந்தது இராசி 9. 15. 5. 17. இது சனிக்குப் 
பிரதம சீக்கிர கேந்திரமாம் . இது துலாதிரிணம் , இது 6 இராசிக்கு மேலிருப்ப 
தினால் 12 இராசியில் கழிக்க வந்தது இராசி 2.14,54.43 இதுவே புஜை 
இதைக் கலைகள் செய்யவந்தது 4494.43 இதை 225 ஆல் வகுக்கவந்த ஈவு 
19 சேடம 219.43 இது புஜா சேடம் . சனி சீக்கிரகலாபதகம் 19.க்குக் கலை 
348.0 . 20 க்குக் கலை 357.0 . இதன் அந்தரம் 9. இது தனுந்தரம் . இதனால் 
புஜா சேட கலைகள் 219.43 ஐப் பெருக்கவந்தது 1977.27 . இதை 225 ஆல் 
வகுத்து வந்த கலை விகலைகள் 8.47 . இதை 19 - ம் வாக்கியம் கலை 348.0 ல் 
( தனாந்தரமான தால் ) சேர்க்கவந்தது கலை 356.47 இதை அர்த்திக்க ( பாதி 
செய்ய ) வந்தது கலை 178.23 இதைப் பாகை செய்ய பாகை 2. 58.23 இதைச் 

தேச மத்தியான்ன சனி இராசி 4.12.20.36 ல் ( பிரதம சீக்கிர கேந்திரம் 
துலா திரிணமானால் ) கழிக்கவந்தது இராசி 4.9.22-13 -இது சனி பிரதம சீக் 
கிர ஸ்புடமாம் . 


45 


பாகை 


இ 


துதீய கிரியை: - சனி மந்தோச்சம் இராசி 7.26.39.0 இதில் பிரதம் 
சீக்கிரசனி இராசி 4.9.22.13 ஐக் கழிக்கவந்தது இராசி 3.17 , 16.47 இது 
சனி து தீய மந்த கேந்திரமாம் . இது மேஷாதி தனம் . இது 6 இராசிக் 
குள்ளிருப்பதினால் இதுவே புஜை . இதைக் கலைகள் செய்ய வந்தது 
6436.47 இதை 225 ஆல் வகுத்த ஈவு 28. சேடம் 136.47 இது புஜாசேடம் 
சனி மந்த பல பதக வாக்கியம் 28 க்குக் கலை 451.0 29 - ம் வாக்கியம் கலை 444 
இதன் அந்தரம் 7. இது ரீணாந்தாம் இதனால் புஜாசேடம் 136.47 ஐப் 
பெருக்கவந்தது 957.29 இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 4.15 . 
இதைச் சனி 28. ம் வாக்கியம் ( மந்தபலபாதகம் ) கலை 451-0 ல் ( ரிணாந்தரமான 
தால் ) கழிக்க வந்தது கலை 44645 இதைப் பாதை செய்ய வந்தது 
7.26.45 இதைச் சுதேச மத்தியான்ன சனி 

சனி இராசி 4.12.20.36 ல் துதீய 
மந்த கேந்திரம் தனமானதினால் சேர்க்க வந்தது இராசி 4. 19. 47. 21. இது 
துதீய கர்ம மந்த ஸ்புட சனியாம் . 

திருதீய கிரியை - சனிக்குச் சீக்கிரோச்சமான திருக்சுதேச மத்தியான்ன 
மத்தியம் சூரியன் இராசி 1.27.25 53 இதில் துதீய கர்ம மந்த ஸ்புட சனி 
இராசி 4.19.47.21 ஐக் கழிக்கவந்த சேடம் இராசி 9.7.38.22 இது துலாதி 
ரிணம் இது 6 இராசிக்கு மேலிருப்பதினால் 12 இராசியில் கழித்த சேடம் 
இராசி 2.22.21.28 இதைக் கலைகள் செய்ய வந்தது 4941.28 இதை 225 ஆல் 
வகுக்க வந்த ஈவு 21. சேடம் 216.28 . இது புஜாசேடம் சனி சீக்கிரபல பத 
கம் வாக்கியம் 21 க்குக் கலை 365.0.22- ம் வாக்கியம் கலை 372.0 இதன் அந்த 
ரம் 7 இது தனந்தாம் . இந்தத் தனாந்தரத்தினால் புஜா சேடம் . கலை 216, 28 ஐப் 
பெருக்க வந்தது 1515. 16 இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 
6.44. இதைச் சனி சீக்கிர பல பதகம் 21 - ம் வாக்கியம் 365.0 ல் தனாந்தரமான 
தால் சேர்க்க வந்தது கலை 371.44 இதைப் பாகை செய்ய பாகை 6.11.44 
இதைத் துதீய கர்ம மந்தஸ்புட சனி இராசி 4. 19.47.21.ல் அந்திய சீக்கிர 
கேந்திரம் துலாதி ரிணமானதினால் கழிக்கவந்தது இராசி 4. 13.35.37 இது 
சுதேச மத்தியான்ன சுத்தஸ்புட சனியாம் . 


| 


46 


சனி சீக்கிர பதக கலா சாரணி . 


எண் கலை 


த அந்தரம் எண் கலை த.ரி அந்தரம் எண் கலை 


ரி அந்தரம் 


12 


1 22 

த 
2 44 த 
3 

66 
4 88 த 
51 109 

த 
6 131 
7 151 

த 
8 | 172 
9 192 
10 

211 
11 230 
12 248 த 
13 265 | த 
14 282 
15 297 | த 
16 312 


22 
22 
22 
21 
22 
20 
21 
20 
19 
19 
18 
17 
17 
15 
15 
13 


17 

325 
18 337 

த 
19 348 
20 357 
21 | 365 த 
22 37 

த 
23 377 
24 | 380 
25 382 
26 
27 381 

ரி 
28 | 378 ( ரி 
29 | 373 | ரி 
30366 
31 
32 348 


9 
8 
? 
5 
3 . 
2 
1 
2 
3 
5 
7 
8 
10 
12 


33 | 336 ரி 
34 | 322 
35 | 307 ரி 
36 | 290 
37 | 272 

ரி 
38 252 
39 230 ரி 
40 208 
41 184 

ரி 
42 160 
43 134 

ரி 
44 108 
45 

82 
46 55 . 
47 27 
48 0 | 0 


14 
15 
17 
18 
20 
22 
22 
24 
24 
26 
26 
26 
27 
28 
27 
0 


383 ரி 


కమ్మను 


358 | ரி 


த 


சனி மந்த பதக கலா சாரணி . 


எண் கலை 


த அத்தரம் எண் கலை த.ரி அந்தரம் எண் கலை 


ரி அந்தரம் 


14 
12 
10 
8 
8 
4 
3 


ரி 
ரி 
ரி 


1 29 த 
2 57 
3 85 

த 
4 113 
5 140 த 
6 | 166 
7 | 193 

த 
81 218 

த 
9 | 243 த 
10 266 | த 
11 289 
12 | 311 த 
13 | 331 
14 | 351 த 
151 368 தி 
16 | 385 த 


28 
28 
28 
27 
26 
27 
25 
25 
23 
23 
22 
20 
20 
17 
17 
15 


17 | 400 
18 | 414 

த 
19426 
20436 

த 
21444 
22 | 452 
23 | 456 
24459 
25 460 ரி 
26 459 
27 | 456 | ரி 
28 | 451 ரி 
29 | 444 | ரி. 

. 
30435 ரி 
31 | 424 / ரி 
3 : | 411 

ரி 


33 397 
34 380 
35 362 
36341 
37 320 
38 296 
39 271 
40 245 
41 

217 
42 188 
43 159 
44 128 
45 97 
46 65 
47 33 
48 0 


17 
18 
11 
21 
24 
25 
26 
28 
29 
29 


ரி 
A 


31 


1 
3 
5 
? 
9 
10 
13 
14 


ரி 


31 
32 
33 
33 
0 


0 


47 


குஜாதி பஞ்ச கிரகங்களுக்குக் கதிஸ்புடங் 

கணிக்கும் விவரம் . 
குஜாதி பஞ்ச கிரகங்களின் - சீக்கிரோச்ச கதிகளில் அவரவர்களின் 
கிரக கதிகளை ( தினகதியை ) வாங்க வருவது அவரவர்களுக்குப் பிரதம சீக்கிர 
கேந்திர கதிகளாகும் . இந்தக் கேர் திர கதிகளை அவரவர்களின் பிரதம 
சீக்கிர பதகாந்தரத்தினாற் பெருக்கி 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகளைப் 
பாதிசெய்து ( அர்த்தித்து அவரவர்களின் கதிகளில் ) தனாந்தர பலத்தினால் 
வந்திருப்பின் சேர்த்தும் , ரிணாந்தா பலத்தினால் வந்திருப்பின் ( அவரவர்க 
ளின் ) கதிகளில் கழித்தும் வருவது அவரவர்களின் பிரதம சீக்கிர கதிஸ்புட 
மாகும் , 

து தீய கிரியை: - இந்தப் பிரதம சீக்கிர கதியை , அவரவர்களின் துதீய 
மந்த பதகாந்தாரத்தினாற் பெருக்கி 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகளைப் 
பூராவும் அவரவர்களின் துதீய கிரியையில் தனாந்தரம் வந்திருப்பின் 
அவரவர்களின் மத்தியமகதியில் கழித்தும் , துதீய கிரியையில் ரிணாந்தரம் 
வந்திருப்பின் அவரவர்களின் மத்தியம கதியில் சேர்த்தும் வருவது அவரவர் 
களுக்குத் தீய கர்மமான மந்த கதிஸ்புட மாகும் . 

திருதீய கிரியை: - இந்தத் து தீய மந்தஸ்புடகதியை அவரவர்களின் 
சீக்கிரோச்ச கதியில் கழிக்கவருவது அவரவர்களுக்கு அந்திய சீக்கிர கேந் 
திர கதிகளாகும் . இதை அவரவர்களின் அந்திய சீக்கிர பதகாந்தரத்தினாற் 
பெருக்கி 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகளைப் பூராவும் அந்திய சீக்கிர 
பதகாந்தரத்தின் தன ரிண நியதிப்படிக்குத் தெரிந்து மந்தஸ்புடகதியில் தன 
மானால் கூட்டியும் , ரிணமானால் கழித்தும் வருவது அவரவர்களுக்குச் சுத்த 
கதிஸ்புட மாகும் . 

குறிப்பு : - குஜாதி பஞ்ச கிரகங்களுக்கு இந்தக் கதியில் இரண்டாவது 
கிரியையில் மாத்திரம் அவரவர்களுக்குத் தனாந்தரம் வந்திருப்பின் கதியின் 
பலத்தை ரிண சமஸ்காரமும் , ரிணாந்தரம் வந்திருப்பின் கதியின் பலத்தைத் 
தன சமஸ்காரமும் செய்யவேண்டும் . முதல் கிரியையிலும் மூன்றாவது கிரி 
யையிலும் தனாந்தரம் வந்திருப்பின் தன சமஸ்காரமும் , ரிணாந்தரம் வந்திருப் 
யின் ரிண சமஸ்காரமும் செய்து கொள்ள வேண்டும் . 

இம்மாதிரியாகவே அங்காரக - புத- குரு - சுக்கிர-சனி இவர்களுக்கு மூன்று 
விதமான கிரியைகளைச் செய்து கொள்ள வேண்டும் . முன் குறிப்பிட்டிருக் 
கும் கிரகங்களுக்கு ஸ்புடம் செய்யும்போது இன்னின்ன பதகம் என்று அக் 
தந்த விடங்களில் விவரமாய்க் குறித்து வைத்துக்கொண்டு கதிகளைச் சுத்த 
மாய்க் கணனம் செய்து கொள்ளவேண்டும் . 

* அங்காரக - குரு -சனி இம்மூன்று கிரகங்களுக்கு மத்தியம் சூரியனானவர் 
சீக்கிரோச்சனாவர் . இதைச் செவ்வையாய்க் கவனத்தில் வைக்கவேண்டும் . 


48 


குஜாதி பஞ்ச கிரகங்களின் கதிஸ்புட கணனம் 

உதாரண அங்காரக கதிஸ்புடம் . 


பிரதம கிரியை: - அங்காரகனுக்கு சீக்கிரோச்ச கதி ( இதுவே சூரியகதி ) 
59-8 இதில் அங்காரகன் மத்தியமகதி கலை 31.26 ஐக் கழித்து வந்த சேடம் 
கலை 27.42 இது அங்காரகன் பிரதம கேந்திர கதி . இதை அங்காரகன் பிரதம 
கிரியையில் வந்த ரிணாந்தாம் 302 ஆல் பெருக்க வந்தது கலை 8365.24 இதை 
225 ஆல் வகுத்து வந்த ஈவு கலை 37 சேடம் 40-24 இதை 60 ஆல் பெருக்கி 
225 க்குக் கொடுத்து வந்த ஈவு 11. இது விகலை இந்தக் கலை 37-11ஐ அர்த் 
திக்க ( பாதி செய்ய ) வந்தது கலை 18.35 , இது பலம் இந்தப்பலத்தை அங்கார 
கன் மத்தியம் கதி கலை 31-26ல் கழிக்க வந்தது ( முன் பிரதம கிரியையில் வந் 
தது ரிணாந் தரமானதினால் ) கலை 12 விகலை 51. இது அங்காரகனுக்குப் பிரதம 
சீக்கிர கதிஸ்புடமாம் . 

துதிய கிரியை : - அங்காரகன் பிரதம சீக்கிர கதி கலை 12 விகலை 51 
இதை அங்காரகன் துதீய கிரியையில் வந்த தனார் தரம் 11 ஆல் பெருக்க வந் 
தது கலை 141-21 இதை 225 ஆல் வகுக்க வந்த ஈவு கலை ) விகலை 37 இதை 
அங்காரகன் மத்தியமகதி கலை 31-26ல் ( து தீய மந்த கேந்திரத்தில் தனாந்தரம் 
வந்தபடியால் ) கழிக்க வந்தது கலை 30 விகலை 49 இது அங்காரகனுக்குத் 
துதீய மந்த கதிஸ்புடமாம் . 

திருதிய கிரியை : - அங்காரகன் சீக்கிரோச்ச கதி கலை 59.8 
சூரியகதி ) ல் துதீய மந்தகதி கலை 30-49 ஐக் கழிக்க வந்தது கலை 28- 19 
இது அங்காரகனுக்கு அந்திய சீக்கிரகதி இதை அங்காரகன் திருதீய கிரியை 
யில் வந்த ரிணாந்தர கதி 157 ஆல் பெருக்க வந்தது கலை 4445-43 இதை 
225 ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 19 45 இந்தக் கலை விகலைகளை துதீய 
மந்தகதி கலை 30-49ல் (ரிணாந்தரமானதால் ) கழிக்க வந்தது கலை 11 விகலை 
4. இது அங்காரகனுக்குச் சுத்த கதிஸ்புடமாம் . 
உதாரணம் புத கதிஸ்புடம் . 

பிரதம கிரியை: - புதன் சீக்கிரோச்ச கதி கலை 245 32 , இதில் சூரிய 
தி கலை 59.8 ஐக் கழிக்க வந்தது கலை 136 • 24 இது புதன் பிரதம கேந்திர 
கதி இதைப் புதனுக்குப் பிரதம கிரியையில் வந்த தனாந்தரம் 45 ஆல் பெருக்க 
வந்தது 8388 0 இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 37.17 இதை 
அர்த்திக்க வந்தது கலை 18-38 இதைச் சூரியகதி கலை 59 8ல் தனாந்தரமான 
தால் சேர்க்க வந்தது கலை 77.46 இது புதனுக்குப் பிரதம சீச்கிர கதிஸ்புட 
மாம் . 


இதுவே 


49 


துதீய கிரியை : - புதன் பிரதம சீக்கிரகதி 77.46 இதைப் புதனுக்குத் 
து தீய கிரியையில் வந்த ரிணாந்தரம் 16 ஆல் பெருக்க வந்தது கலை 1244. 16 
இதை 225 ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 5.32 இதைச் சூரியகதி 59.8 ல் 
( துதீய மந்த கேந்திரத்தில் ரிணாந்தரம் வந்தபடியால் ) சேர்க்க வந்தது கலை 
64.40 இது புதன் து தீய மந்த கதிஸ்புடமாம் . 

கவனிப்பு : - கதிஸ்புடங்களுக்குத் துதீய கிரியையில் வந்தது ரிணமாயின் 
தனசமஸ்காரமும் , தனமாயின் ரிணசமஸ்காரமும் செய்யவேண்டுமென்பது 
பெரியோர்களின் கருத்து . 

திருதிய கிரியை : - புதன் சீக்கிரோச்சகதி கலை 245.32 இதில் புதன் 
து தீய மந்த கதி கலை 64.40 ஐக் கழிக்க வந்தது கலை 180.52 இது புதன் அந் 
திய சீக்கிரகதி இதைத் திருதீய கிரியையில் வந்த தனாந்தரம் 45 ஆல் பெருக்க 
கலை 8139.0 இதை 225 ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 36.10 இதைத் 
துதீயமந்த கதி 64.40 ல் தனாந்தரமானதினால் சேர்க்க வந்தது கலை 100.50 
இது புதனுக்குச் சுத்தக திஸ்புடமாம் . 
உதாரண குரு கதிஸ்புடம் . 

பிரதம கிரியை : - குரு சீக்கிராச்ச கதி (இதுவே சூரியகதி ) கலை 59.8 
இதில் குரு தினகதி கலை 5.0 ஐக் கழிக்க வந்தது கலை 54.8 இதைக்குரு பிர 
தம கிரியையில் வந்த தனாந்தரம் 25 ஆல் பெருக்க வந்தது கலை 

வந்தது கலை 1353.20 
இதை 225 ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 6.1 இதை அர்த்திக்க வந்தது 
கலை 3. ) இதைக் குரு தினகதி கலை 5.0 ல் சேர்க்க வந்தது கலை 8.0 இது 
குருவிற்குப் பிரதம சீக்கிர கதிஸ்புடமாம் . 

துதீய கிரியை : - குரு பிரதம சீக்கிரகதிகலை 8.0 . இதைக் குருது தீயகிரியை 
யில் வந்த தனாந்தரம் 11 - ஆல் பெருக்க வந்தது கலை 88.0 இதை 225 - ஆல் 
வகுக்க வந்த கலைவிகலைகள் ( 23 இதைக்குருகதி கலை 5-0 - ல் கழிக்க வந்தது 
கலை 4 விகலை 37 இது குருவிற்குத் து தீய மந்த கதிஸ்புடமாம் 

திருதீய கிரியை : - குரு சீக்கிரோச்சகதி ( சூரியகதி ) கலை 59.8 இதில் 
குருது தீயமர் தகதி கலை 4-37 - ஐக் கழிக்க வந்தது கலை 54.31 இதைக் குரு 
திரு தீய கிரியையில் வந்த தனாந்தரம் 23 - ஆல் பெருக்கி வந்த கலைவிகலைகள் 
1253-53 இதை 225- ஆல் வகுத்து வந்த கலை விகலைகள் 5.34 இதைக் குரு 
மந்தகதி 4.37 - ல் சேர்க்க வந்தது கலை 10.11 இதுவே குருவிற்குச் சுத்த கதி 
ஸ்புடமாம் . 
உதாரண சுக்கிர கதிஷ்புடம் . 

பிரதமகிரியை : - சுக்கிரன் சீக்கிரோச்சகதி கலை 96.8 இதில் சூரியன் 
மத்தியமகதி கலை 59 8 - ஐக் கழிக்க வந்தது கலை 370 இதைச் சுக்கிரன் பிரதழ 

7 


50 


கிரியையில் வந்த தனாந்தரம் 94 - ஆல் பெருக்க வந்தது 3478.0 இதை 225 - ஆல் 
வகுத்து வந்த கலை விகலைகள் 15-27 இதை அர்த்திக்க 7:43 இதனுடன் 
சூரியமத்தியமகதி கலை 59-8 - ஐச் சேர்க்க வந்தது சுலை 66 51 இது சுக்கிரன் 
பிரதம சீக்கிரகதி ஸ்புடமாம் . 

துதீய் கிரியை : - சுக்கிரன் பிரதம சீக்கிரகதி கலை 66.51 இதைச் சுக்கி 
ரன் து தீய கிரியையில் வந்த தனாந்தரம் 6 - ஆல் பெருக்க வந்தது 401-6 இதை 
225 - ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 1-47 இதைச் சூரியமத்தியமகதி 59-9 - ல் 
கழிக்க வந்தது கலை 57:21 இது சுக்கிரன் துதீயமந்தகதி ஸ்புடமாம் . 


திருதீய கிரியை : - சுக்கிரன் சீக்கிரோச்சகதி கலை 96.8 இதில் சுக்கிரன் 
துதீய மந்த கதி கலை 57.21 - ஐக் கழிக்க வந்தது கலை 38-47 இதைச் சுக்கிரன் 
திருதீயகிரியையில் வந்த தனாந்தரம் 94 ஆல் பெருக்க வந்தது கலை 3645-31 
இதை 225 ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 16.12 . இதைச் சுக்கிரன் மந்த 
கதி கலை 57 • 21 - ல் சேர்க்க வந்தது கலை 73.33 வே சுக்கிரனுக்குச் சுத்த 
சதிஸ்புடமாம் . 
உதாரண சனி கதிஸ்புடம் . 


பிரதம கிரியை : -- சனி சீக்கிரோச்சகதி ( சூரியகதி ) கலை 59.8 இதில் 
சனிமத்திய மசதி கலை 2 • 0 ஐக் கழிக்க வந்தது கலை 57-8 இதைச் சனி பிரதம 
கிரியையில் வந்த தனாந்தரம் 9 - ஆல் பெருக்க வந்தது கலை 514. 12 இதை 225 
ஆல் வகுக்க வந்தது கலை விகலைகள் 2-17 இதை அர்த்திக்க கலை 1-8 இதைச் 
சனிமத்தியம கதி கலை 2.0 - ல் சேர்க்க வந்தது கலை 3 விகலை 8 இது சனிக்கு 
பிரதம சீக்கிர கதிஸ்புடமாம் . 
துதீய கிரியை: - சனி பிரதம சீக்கிர கதி கலை 3.8 

கலை 3.8 இதைச் சனி துதீய 
கிரியையில் வந்த ரிணாந்தரம் 7 ஆல் பெருக்க வந்தது கலை 21.56 இதை 225 
ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 0.6 இதைச் சனிமத்தியமகதி கலை 2.0 - ல் 
சேர்க்க வந்தது கலை 2.6 இது சனிக்குத் து தீய மந்த க 

து சனிக்குத் து தீய மந்த கதிஸ்புடமாம் . 
திருதீய கிரியை: - சனி சீக்கிரோச்சகதி ( சூரியகதி ) கலை 59.8 இதில் 
சனி து தீய மந்தகதி கலை 2 6ஐக் கழிக்க வந்தது கலை 57-2 இதைத் திருதீய 
கிரியையில் வந்த தனாந்தரம் 7 ஆல் பெருக்க வந்தது கலை 399.14 இதை 
225 ஆல் வகுக்க வந்த கலை விகலைகள் 1.46 இதைச் சனிமந்த ஸ்புடகதி கலை 
2.6 - ல் சேர்க்க வந்தது கலை 3.52 இது சனிக்குச் சுத்த கதிஸ்புடமாம் . 

இராகுவிற்கு : - சுத்தக திஸ்புடம் கலை 3 விகலை 11 . 


51 


இதுவரையில் கணிக்கப் பெற்றவைகளை அடியிற் காண்க 

பிரதமசீக்கிரகதி தீயமந்தகதி சுத்த கதிஸ்புடம் 
கிரகங்கள் கலை விகலை 

கலை விகலை 

கலை விகலை 


57.0 


: 


824.21 


30 


49 


11.4 


12 . 51 
76 . 46 


64 


40 


100.50 


சூரியனுக்கு 
சந்திரனுக்கு 
அங்காரகனுக்கு 
புதனுக்கு 
குருவிற்கு 
சுக்கிரனுக்கு 
சனிக்கு 
இராகுவிற்கு 


8 


O 


4 


37 


10.11 


. 


66 


51 


57 


21 


73.33 


. 


3 . 


8 


2 


6 


3.52 


3.11 


இனி இஷ்ட காலத்திற்குக் கிரகங்களை யறிய வழி . 
இஷ்ட கால விகடிகைகளை , அந்தந்த கிரகங்களின் ஸ்புடகதிகளை 
விகலைசெய்து ஒன்றுக்கொன்று பெருக்கி 3600 ஆல் வகுக்க வரும் ஈவு கலாதி 
கள் இந்தக்கலாதிகளை , ஜாதகன் ஜனன காலம் முற்பகலாயிருப்பின் 
முன் சித்தமாக ஸ்புடம் செய்து வைத்திருக்கும் சுதேசமத்தியான்ன சுத் தஸ்பு 
டங்களில் கழித்தும் , பிற்பகலாயிருப்பின் முன் சித்தமாக வைத்திருக்கும் ஸ்பு 
டங்களில் சேர்த்தும் வருவது ஜனன காலத்திற்குச் சுத்தஸ்புட கிரகங்களா 
கும் . 
இராகும் புட கணனம் . 

உதாரணம் : -- திருக் சமஸ்கார பாதன் என்னும் இராகு இராசி 
5.9.14.43 ஐமண்டலமாகிற 12 இராசியில் கழிக்க வந்தது இராசி 6.20.45 . 17 
இது இராகு ( சுதேச மத்தியான்னத்திற்கு ) சுத்த ஸ்புடமாம் . 
கேதுஸ்புட கணனம் . 

உதாரணம் : - சுதேச மத்தியான்ன இராகு சுத்தஸ்புடம் இராசி 
6.20.45.17 ல் 6 இராசியைச் சேர்க்க வந்தது இராசி 12,20.45.17 இதில் 
மண்டலம் 12 இராசியைக் கழிக்க வந்தது இராசி 0.20.45.17 து . கேது 
( சுதேச மத்தியான்னத்திற்கு ) சுத்தஸ்புடமாம் . 

து வரையில் உதாரணமாகச் செய்து காண்பிக்கப் பெற்றுள்ள சூரி 
யாதி நவக்கிரக ஸ்புடங்களானவை சுதேச பறங்கிப்பேட்டைக்கு மத்தியான் 
னத்திற்கு ( அதாவது 15 நாழிகை 48 விநாடிக்குச் ) சுத்தஸ்புடங்களாயின . 


| 23 ஆம் பக்கம் பார்க்க . 


5 


53 


அவை வருமாறு : 


சூரியஸ்புடம் . 1. 28. 11. 4 . 
சந்திரஸ்புடம் . 0. 1. 29. 6 . 
அங்காரகஸ்புடம் . 5. 28. 17. 34 . 
புதஸ்புடம் , 2. 15. 18. 6 . 
குருஸ் புடம் , 3. 22. 45. 1 . 


சுக்கிரஸ்புடம் . 1. 22. 18. 40 . 
சனிஸ் புடம் . 4. 13. 35. 37 
இராகுஸ்புடம் 6. 20. 45. 17 . 
கேதுஸ்புடம். 0 , 20. 45 , 17 . 

-:: 


இந்த ஜனன ஜாதகன் ஜனன காலம் உதயாதி நாழிகை 1 விநாடி 7 . 
ஜனன காலத்தன்று அச்சு 31 36 இதன்பாதி 15.48 இது தினர்த்தமாம் இதில் 
இஷ்டகடிகை ( ஜனன நாழிகை) 1.7 - ஐக் கழிக்க வந்தது நாழிகை 14.41 இது 
இஷ்டகாலமாம் இதுவே பூர்வந்தமுமாம் . 

கதி சமஸ்கார கணன உதாரணம் சூரியனுக்கு : -- சூரியகதி கலை 
57 0 இதன் விகலை 3420 பூர்வந்தம் 14.41 இதன் விகலை S8 1 இவ்விரண்டை 
யும் பெருக்க வந்தது 3 ! 13020 இதை 3600- ஆல் வகுக்க வந்த ஈவு அர்த் 
தாதிகத்துடன் 837 இது விகலை . இதைக் கலை செய்ய 13 கலை 57 விகலை 

வே சூரியனுக்குக் கதி சமஸ்கார கலை விகலைகளாம் . 


உதாரணம் சந்திரனுக்கு : -- சந்திரகதிகலை 824.21 இதை விகலை செய்ய 
49461 பூர்வந்தம் 14.41 இதன் விகலை 88 : இவ்விரண்டையும் பெருக்க வந் 
தது 43575141 இதை 3600 - ஆல் வகுத்த ஈவு 12104 இது விகலை . சேடம் 
நீக்குக . இதைப்பாகை கலை விகலைகளாக்க பாகை 3 கலை 21 விகலை 44 
இதுவே சந்திரனுக்குக் கதிசமஸ்கார பாகை கலை விகலைகளாம் . 

உதாரணம் அங்காரகனுக்கு : - அங்காரக்கதிகலை 11. +இதன் விகலை 
664 பூர்வந்த விகலை 881 இவ்விரண்டையும் பெருக்க வந்தது 584984 இதை 
3600 - ஆல் வகுத்த ஈவு 162 இது விகலை . இதைக் கலையாக்க கலை 2 விகலை 
42 இதுவே அங்காரனுக்குக் கதிசமஸ்கார கலை விகலைகளாம் . 


உதாரணம் புதனுக்கு : -- புதனுக்குக் கதி 100.50 இதன் விகலை 
6050 பூர்வந்த விகலை 881 இவ்விரண்டையும் பெருக்க வந்தது 5330050 
இதை 3600.ஆல் வகுத்த ஈவு 1430 இது விகலை . இதைக்கலையாக்க கலை 24 
விகலை 40 இதுவே புதனுக்கு கதி சமஸ்கார கலை விகலைகளாம் . 

உதாரணம் குருவிற்கு : -- குருவிற்குக் கதி 10.11 இதன் விகலை 611 
பூர்வந்த விகலை 831 இவ்விரண்டையும் பெருக்க வந்தது 538291 

இதை 
3600 - ஆல் வகுத்த ஈவு 149 இது விகலை . இதைக் கலையாக்க கலை 2 விகலை 29 
இதுவே குருவிற்குக் கதி சமஸ்கார கலை விகலைகளாம் . 


53 


உதாரணம் சுக்கிரனுக்கு : - சுக்கிரனுக்குக் கதி 73.33 இதன் விகலை 
4413 பூர்வந்த விகலை 8S1 இவ்விரண்டையும் பெருக்க வந்தது 3887653 

தை 3600- ஆல் வகுத்த ஈவு அர்த்தாதிகப்படி 1080 இது விகலை இதைக் 
கலையாக்க கலை 18 விகலை ) இதுவே சுக்கிரனுக்குக் கதி சமஸ்கார கலையாம் . 

உதாரணம் சனிக்கு : -- சனிக்குக் கதி 3.52 இதன் விகலை 232 பூர்வ 
நத விகலை 881 இவ்விரண்டையும் பெருக்க வந்தது 204392 இதை 3600 
ஆல் வகுத்த ஈவு அர்த்தாதிகப்படி 57 இது விகலை இதற்குச் சனி கதி சமஸ் 
கார விகலை என்ப . 


உதாரணம் இராகுவிற்கு : - இராகுவிற்குக் கதி 3.11 இதை விகலை 
செய்ய 191 பூர் வந்த விகலை 881 இவ்விரண்டையும் பெருக்க வந்தது 68271 
தை 3600 - ஆல் வகுத்த ஈவு அர்த்தாதிகப்படி 47 இது விகலை இதற்கு 
ராக கதி சமஸ்கார விகலை யென்ப . 


இதுவரையில் கணிக்கப் பெற்றுள்ள கதி 
சமவ கார 

விகலைகள் ஆவன . 
இரகம் பா , கலை . விகலை . கிரகம் கலை .விகலை . கிரகம் , விகலை . 
சூரியனுக்குப் 2. 13 . 57 . தனுக்குக் 24 . 

40 சனிக்கு 

57 
சந்திரனுக்குப் 3. 21 .. 44. குருவிற்குக் 

2 . 

29 இராகுவுக்கு 47 
அங்காரகனுக்குப் 1. 2 . 42. சுக்கிரனுக்குக் 18 0 


இவ்விதமாய்ச் சமஸ்காரம் செய்யப் பெற்றிருக்கும் கலை விகலைகளைப் 
பறங்கிப்பேட்டை மத்தியான்னத்திற்கு அதாவது 15 நாழிகை 45 விநாடிக் 
குக் கணித்து வைத்திருக்கின்ற சூரியாதி கிரகங்களின் ஸ்புடங்களில் கழிக்க 

வது ஜனனதேசமான சிதம்பரந்தாலூக்கா பறங்கிப்பேட்டைக்கு 
ரௌத்திரி வைகாசிமீ 30 உ ஸ்திரவாரம் உதயா திநாழிகை 1 
விநாடி 7 க்குச் சுத்தஸ்புடங்களாகும் : 

உதாரணம் : - பறங்கிப்பேட்டை மத்தியான்னத்திற்குக் 
செய்து வைத்திருக்கும் சூரியஸ்புடம் இ . 1.28.11.4 இதில் சூரியகதி சமஸ் 
கார கலை 13.57 ஐக் கழிக்க வந்த இராசி 1.27.57.7. இதுவே சூரியனுக் 
குச் சுத்தஸ்புடமாம் . 

சந்திரஸ் புடம் இ . 0.1.29.6 இதில் சந்திரகதி சமஸ்நார பாகை 3.21.44 
ஐக் கழிக்க வந்த இராசி 11.28.7.22 . இதுவே சந்திரனுக்குச் சுத்த ஸ்புட 
மாம் . 


கண்னம் 


54 


. 


அங்காரகஸ்புடம் இ -5.28 . 17.34 இதில் அங்காரகதி சமஸ்கார கலை 242 
ஐக் கழிக்க வந்த இராசி 5.28 : 14 : 52 இதுவே அங்காரகனுக்குச் சுத்த 
ஸ்புடமாம் . 

பு தஸ்புடம் இ -2 • 15.18.6 இதில் புதகதி சமஸ்கார கலை 24.40 ஐக் கழிக்க 
வந்த இராசி 2. 14.53.26 இதுவே புதனுக்குச் சுத்த ஸ்புடமாம் . 

குருஸ்புடம் இ .3.22.45 . 1- இதில் குருகதி சமஸ்காரகலை 2 29 - ஐக் கழிக்க 
வந்த இராசி 3-22-4232 . இதுவே குருவிற்குச் சுத்த ஸ்புடமாம் . 
சுக்கிரஸ்பு -ம் 

-ம் இ -1.23.18.40 இதில் சுக்கிரகதி சமஸ்கார கலை 18.0 ஐக் 
கழிக்க வந்த இராசி 1. 22.0.40 இதுவே சுக்கிரனுக்குச் சுத்த ஸ்புடமாம் . 

சனிஸ்புடம் இ . 4.13.35.37 இதில் சனி கதி சமஸ்கார விகலை 57 ஐக் 
கழிக்க வந்த இராசி 4.13.34.40 இதுவே சனிக்குச் சுத்த ஸ்புடமாம் . 

இராகுஸ்புடம் இ . 6.20.45 . 17 இதில் இராகுகதி சமஸ்கார விகலை 47 
ஐக் கழிக்க வந்த இராசி 6.20.44 . 30 இதுவே இராகுவிற்குச் சுத்த ஸ்புட 
மாம் . 

கேது ஸ்புடம் . இராகுஸ்புடம் இ . 6.20.44.30 உடன் இ 6.0-0.0 
சேர்க்க வந்தது இராசி . 12.6.20.30 இதில் மண்டலம் 12 இராசியைக் கழிக்க 
வந்தது இராசி . 0.6 20.30 இதுவே கேதுவிற்குச் சுத்த ஸ்புடமாம் . 

இந்தப்படி கணிக்கப் பெற்றுள்ள சூரியாதி நவக்கிரக ஸ்புடங்களானவை 
உத்தர அட்சாம்சம் 11.35 ல் உள்ள பறங்கிப்பேட்டைக்கு வர்த்தமான சாலிய 
வாகன சகம் 1843. வர்த்தமான கலியுகம் u 5022 ல் ரௌத்திரி வரு 
ஷம் வைகாசி மாசம் 30 ஆந்தேதி ஸ்திரவாரம் சூரிய உதயாதி நா 1 , 
விநாடி 7 - க்குச் சித்தாந்த திருக்கணித ரீதியாய் சுத்தஸ்புடமாகும் . 

அவை வருமாறு : 
சூரிய சுத்தஸ்புடம் 1. 27. 57. 7 சுக்கிரசுத்தஸ் புடம் 1 , 22. (0. 40 
சந்திர சுத்தஸ்புடம் 11. 28. 7. 22 சனி சுத்தஸ் புடம் 4. 13. 34. 40 
அங்காரகசுத்தஸ்புடம் 5 . 28. 14. 52 இராகு சுத்தஸ்புடம் 6. 20.44.30 
புத சுத்தஸ் புடம் 2.14.53 . 26 கேது சுத்தஸ்புடம் 0. 20 , 44 , 30 
குரு சுத்தஸ்புடம் 3. 22 , 42. 32 லக்கினஸ்புடம் 2. 4. 33. 37 

இலக்கினஸ்புட கணனம் . 
ஜனன காலத்திய சுத்த சூரியஸ்புடத்தில் இராசியை நீக்கிப் பாகை கலை 
விகலைகளுக்கு இஷ்டமென்றும் , உதய கால லக்கினத்தின் சுதேச பிரமாண 
விநாடிகளுக்குப் பலமென்றும் பெயராம் , இஷ்டத்துக்கும் பலத்துக்கும் 


55 


பெருக்கி இராசிப் பிரமாணமாகிற 1800 ஆல் வகுத்து வந்த ஈவு விநாடி 
சேஷத்தை 60 ஆல் பெருக்கி ஷை 1900 க்குக் கொடுத்து வந்த ஈவு கற்பரை. 

ந்த விநாடி தற்பரைகளுக்கு உதயாத் பூர்வ மென்று பெயர் இந்த உதயாத் 
பூர்வத்தை உதயகால லக்கினத்தின் பிரமாண விநாடிகளில் கழிக்க வருவது 
உதயாத்பா மெனப் பெயர் பெறும் . 

ஷ்டகால நாழிகையை விநாடியாக்கி அதில் உதயாத்பா விநாடி தற் 
பரைகளைக் கழித்து வந்த சேடத்தில் எடுபடவேண்டிய இராசிகளை எடுத்து 
எடுபடாமல் நின்ற விநாடிகளு கு இஷ்டமென்றும் , ஒரு இராசிக்கு 30 பாகை 
யானதினால் இதற்குப் பலமென்றும் பெயராம் எடுபடாமல் நின்ற விநாடி 
களை 30 ஆல் பெருக்கி ஜன்மலக்கினமான 

னமான எடுபடாமலிருக்கும் இராசிப் பிர 
மாணமாகிற எண்ணினால் வகுக்க வரும் ஈவு பாகை சேடத்தை 69 ஆல் 
பெருக்கி ஷை எண்ணால் வகுக்க வரும் ஈவு சேட த்தை 60 ஆல் 
பெருக்கிஷை எண்ணால் வகுக்க வரும் ஈவு விகலை இதனுடன் சென்றிருக்கும் 
இராசிகளையும் சேர்க்க இராசி பாகை கலை விகலைகளாகும். 

உதாரணம் : - ஜனனகால சூரியஸ்புடம் இ 1.27.57.7 இதில் இராசி 
யை நீக்கிப் பாகாதிகள் 27.57.7 இதைக் கலைகள் செய்ய 1677.7 இதை இடப 
விராசியின் பிரமாணமாகிற ( பறங்கிப்பேட்டையின் ) இராசிமானம் 280 ஆல் 
பெருக்க வந்தது 469592-40 இதை 1800- ஆல் வகுக்க வந்த ஈவு 260 இது 
விநாடி சேடம் 1592.40 இ தை 60 ஆல் பெருக்க வந்தது 95560 இதை 1800 
ஆல் வகுக்க வந்த ஈவு 53 இது தற்பரை சேடம் நீக்குக . இந்த 260 விநாடி 
53 தற்பரையை உதயாத் பூர்வ மென்ப . இதை இடபவிராசியான விநாடி 
280 - ல் கழிக்க வந்தது விநாடி 19 தற்பரை 7 இதுவே உதயாத் பாமாம் . 

இஷ்டகடிகை 1.7 ஐ விநாடி செய்ய வந்தது 67 இதில் உதயா பரவிநாடி 
19.7 ஐக் கழிக்க வந்தது 47.53 இதை 30 ஆல் பெருக்க வந்தது . 1436-30 
இதை மிதுன விராசிப்பிரமாணம் 315 ஆல் வகுத்து வந்த ஈவு . 4 இது பாகை 
சேடம் 176.31 இதை 60 ஆல் பெருக்க 10590 இதை 315 ஆல் வகுக்கவந்த 
ஈவு 33 து கலை சேடம் 195 இதை E0 ஆல் பெருக்க 11700 இதை 315 
ஆல் வகுக்க வந்த ஈவு 37 இதுவிகலை சேடம் நீக்குக இடபம் கழிபட்டதால் 
இராசி 2 மிதுன விராசியில் சென்ற 

விராசியில் சென்ற பாகை கலை விகலைகள் 4,33.37 ஆக 
இராசி 2.4.33.37 இதற்கு இலக்கினஸ்புட மென்று பெயர் . 

பாதசாரஸ்புடம் : -- சூரியா தி கிரகங்களின் ஸ்புடங்களைக் கலை செய்து 
800 ஆல் வகுத்து வந்த ஈவு கத நட்சத்திரமாம் . சேடம் போக்கிய நட்சத் 
திரங்களின் பாதமாம் . உதாரணம் : - சூரியஸ்புடம் 1,27.57.7 . இதைக்கலை 
செய்ய 3477.7 . இதை 800 ஆல் வகுத்து வந்த ஈவு 4. சேடம் 277.7 . சென்ற 
நட்சத்திரம் உரோகணி . மிருகசீரிட நட்சத்திரத்தில் சென்ற கலை 277.7 
ஆனதினால் மிருகசீரிடம் 2 - ஆம் பாதத்தில் 77 கலையும் 7 விகலையும் சூரியன் 
சென்றிருக்கின்றார் . 


56 


மற்றவைகளுக்கும் இவ்வாறே கணிக்கப்பெற்றிருக்கின்றன . 


சந்திரன்.ரேவதி 4 - ம் பாதத்தில் 87 கலையும் 22 விகலையும் சென்றிருக்கின்றார் 
அங்காரகன் சித்திரை 2 - ஆம் 90 52 
புதன்- திருவாதிரை 3 - ஆம் 

931 26 
தரு - ஆயில்லியம் 

2- ஆம் 

162 32 
சுக்கிரன் -உரோகணி 4 ஆம் 

120 40 
சனி.பூரம் 

] -ஆம் 

14 40 
இராது - விசாகம் 

44 30 
கேது - பரணி 3 - ஆம் 

44 30 


11 


13 


1- ஆம் 


சுதேசத்தின் அகசு அறிய : - சுதேச மத்தியான்ன சூரியஸ்புடத்தில் 
* அயனாம்சம் சேர்க்க சாயன சூரியஸ்புடமாம் . இதைப் புஜை செய்து 
புஜையில் இராசியில்லா விட்டால் சரகண்டத்தின் முதல் எண்ணினா 
பாகாதிகளைப் பெருக்கி 30. ஆல் வகுத்து வந்த ஈவு விகலை . இதற்குச் சூரியன் 
சரபலம் என்று பெயர் . புஜையில் ஒரு இராசி யிருந்தால் இராசியை நீக்கிப் 
பாகாதிகளைச் சரகண்டத்தின் இரண்டாவது எண்ணினால் பெருக்கிப் பாகங் 
களை மட்டும் 30 - ஆல் வகுத்து வரும் ஈவுடன் சரகண்டத்தின் முதல் எண் 
ணைச் சேர்க்கவருவதற்குச் சூரியன் சாபலம் என்று பெயர் . புஜையில் இரண்டு 
இராசியிருந்தால் இராசிகளை நீக்கிப் பாகா திகளைச் சரகண்டத்தின் மூன்றாவது 
எண்ணினால் பெருக்கிப் பாகங்களை மட்டும் 30 - ஆல் வகுத்து வந்த ஈவுடன் 
சரகண்டத்தின் முதல் எண் இரண்டாவது எண் ( இவ்விரண்டு எண் ) களையுஞ் 
சேர்க்க வருவது சூரியன் சாபலமாம் இந்தச் சரபலங்களை இரட்டித்து வர 
விநாடியாம் . 

யாம் . இது சாயன சூரியன் மேஷாதி ஆறு இராசிக்குள் இருப்பின் 
அஹர்ப்பிரமாணமாகிய 30 நாழிகையுடன் சேர்க்க வேண்டும் . சாயன சூரி 
யன் ஆறு இராசிக்கு மேற்பட்டிருப்பின் அஹர்ப்பிரமாணமாகிய 30 நாழிகை 
யில் கழிக்க வேண்டும் . இப்படிச் செய்ய வருவது சுதேசத்தின் ஜனன காலத் 
திய அகசாம் . 


உதாரணம் : - கதசாலியவாகன சகம் 1842--421 = 1421X3 = 4263 
200 = 21 பாகை . சேடம் 63x60 = 3780 + 200 = 18 கலை . சேடம் 180 x 60 
: = 10800-1 200- = 54 வி தலை . இந்த 21 பாகை 18 கலை 54 விகலையே அய 
னாம்சமாம் . 


அயனாம்சம் கதசாலிய வாகன சகத்தில் துருவம் 421 - ஐக் கழித்து 
வந்த சேடத்தை 3 ஆல் பெருக்கி 200 - இல் வகுக்க வந்த ஈவு பாகை . 
சேடத்தை 60 - ஆல் பெருக்கி 200 - இல் வகுக்க வந்த ஈவு கலை . சேடத்தை 
60 - ஆல் பெருக்கி 200 - ஆல் வகுக்க வந்த ஈவு விகலை . 


, 


57 


சரகண்டம் அறிதல் : -இலங்கா சரகண்டம் 10.8.10 இதைச் சுதேசத் 
தின் பலச்சாயையினாற் தனித்தனிப் பெருக்கி பின்னங்களை நீக்கி மூன்றாவது 
தொகையை 3 ஆல் வகுத்து ஈவை வைத்துக்கொண்டு சேடத்தை நீக்குக . 

. 
உதாரணம் : பறங்கிப்பேட்டைக்குப் பலச்சாயை 2.27 இலங்கா சரகண்டம் 
10.8.10 இதை 2.27 - ஆல் தனித்தனிப் பெருக்க 24.19.24 இதில் 3 - வது 
எண் 24 இதை 3 - ஆல் வகுத்த ஈவு 8 இதில் முதல் தொகையிலும் இரண்டா 
வது தொகையிலும் மூன்றாவது தொகையிலு வந்த பின்னங்கள் நீக்கப்பட்டன . 
பறங்கிப்பேட்டைக்குச் சரகண்டம் 24.19.8 . 

Latitude = அஷாம்சம் அறிதல் சுதேசத்திய பலபாவைக் கலைகள் 
செய்து அது எத்தனை கலையாகிறதோ அந்தக்கலையால் பெருக்கி 60 ஆல் வகுக்க 
வரும் ஈவு கலை சேடத்தை நீக்கவும் . அந்தக் கலையை 9 ஆல் வகுத்து வந்த 
ஈவை வைத்துக்கொண்டு சேடத்தை நீக்கிவிடவும் . சுதேசத்தின் பலபாவை 
5 ஆல் பெருக்கி வரும் தொகையில் முன் 9 ஆல் வகுத்து வந்த ஈவாகிய கலை 
யைக் கழிக்க வருவது சுதேசத்திய அகூராம்சமாம் . 

உதாரணம் பறங்கிப்பேட்டைக்கு அம்சம் or Lalitude . பறங்கிப் 
பேட்டைக்குப் பலபா 2-27 . இதன் கலை 147 இதை 147 ஆல் பெருக்க 21609 . 

தை 60 ஆல் வகுக்க வந்த ஈவு 36 ) . இதை 9 ஆல் வகுக்க வந்த ஈவு . 40 இது 
கலை . சுதேச பலபா 2-27ஐ 5 ஆல் பெருக்கிய தொகை 12.15 . இதின் முன்வந் 
துள்ள 40 கலையைக் கழிக்க வந்தது 11-35 . இது பறங்கிப்பேட்டையின் உத் 
தா அஷாம்சமாகும் . 

சுதேச இராசி மானம் அறிதல் : - சுதேச சரகண்டத்தின் முதல் - இரண்டு . 
மூன்றாவது எண்கள் விநாடிகள் . சுதேச சரகண்டத்தின் முதல் எண்ணை இலங் 
கோதய மேட மீன விராசிமான விநாடிகளிற் கழித்து கன்னி துலா விராசி 
மான விநாடிகளிற் சேர்க்கவும் . சரகண்டத்தின் இரண்டாவது எண்ணை இடப 
கும்ப விராசிமான விநாடிகளிற் கழித்து சிங்க விருச்சிக விராசிமான விநாடி 
களிற் சேர்க்கவும் . சரகண்டத்தின் மூன்றாவது எண்ணை மிதுன மகர விராசி 
மான விநாடிகளிற் கழித்து கடக தநுசு விராசிமான விநாடிகளிற் சேர்க்கச் 
சுதேசத்தின் மேஷாதி இராசி மானங்கள் ஆகும் . 


பலச்சாயை முதலியவை யாழ்ப்பாணம் பஞ்சாங்கங்களிலும் கும்பகோ 
னம் படத்துப் பஞ்சாங்கங்களிலும் வெளியிடப் பெற்றிருக்கின்றன . 
( பலச்சாயை = சங்குச்சாயை . ) 

8 


58 


பறங்கிப்பேட்டைக்குச் சுதேச இராசிமானம் . 
இலங்கோ சரகண்டம 

பறங்கிப்பேட்டை 
எண் இராசிகள் தய இராசி 1.2.3 - வது விவரம் க்குமேஷாதி இராசி 
மானம் எண்கள் 

மான விநாடிகள் 


1 


கழிக்க 


2 


3 
4 


மேஷம் 
விருஷபம் 
மிதுனம் 
கடசம் 
சிங்கம் 
கன்னி 


சேர்க்க 


5 


6 


278 
299 
323 
323 
299 
278 
278 
299 
323 
323 
299 
278 


24 - 
19 
8 
8 
19 
24 
24 
19 
8 
8 
19 
24 


254 
280 
315 
331 
318 
302 
302 
318 
331 
315 
280 
254 


துலாம் 


8 
9 
10 
11 
12 


விருச்சிகம் 
தரசு 
மகரம் 
கும்பம் 
மீனம் 


கழிக்க 


அகசிற்கு உதாரணம் : -- சுதேசமத்தியான்ன சூரியஸ்புடம் 1-28-11-4 
இதில் அயனாம்சம் பாகை 21.18.54 ஐச் சேர்க்க இராசி 2 • 19 • 29 58 இது 
சாயன சூரியஸ் புடம் . இதுவே புஜை . புஜையில் 2. இராசி இருக்கின்றபடி 
யால் இராசியை நீக்கிப் பாகாதிகளை சரகண்டத்தின் 3 - வது எண் ( 8 ஆற் ) 
ணினாற் பெருக்கி வந்த தொகை 155 59 • 44 . அர்த்தா திகப்படி 156. இதை 
30 ஆல் வகுத்து வந்த ஈவு 5 , இதனுடன் சரகண்டம் முதல் எண் 24. 2 - வது 
எண் 19. ஐச் சேர்க்க வருவது 48. இது சூரியன் சாபலமாம் . இதை இரட் 
டிக்கச் செய்ய 96 விநாடி . இதற்கு நாழிகை 1- விநாடி 36. இதைச் சாயன 
ரியன் 6 இராசிக்குள்ளிருப்பதினால் 30 நாழிகையுடன் 

நாழிகையுடன் சேர்க்க வந்தது 
நாழிகை 31. விநாடி 36. இது ரௌத்திரிஓ வைகாசிமீ 30 உ ஸ்திரவாரத் 
தின் அகசு ஆம் . 

சூரிய உதயம் அறிய: -- ஜனனகாலத்திய இரவின் அகசு நாழிகையை 
12 ஆல் பெருக்கி 60 ஆல் வகுக்க வரும் ஈவு மணி , மிச்சத்தை 60 ஆல் 
பெருக்கி வகுக்க வரும் ஈவு மினிட் . 

சூரிய உதயத்திற்கு உதாரணம் : -- ஜனன காலத்தன்று பறங்கிப் 
பேட்டையின் இரவின் அகசு நாழிகை 28. விநாடி 24. இதை 12 ஆல் 
பெருக்க 340.48 இதை 60) ஆல் வகுத்த ஈவு 5. இதுமணி . சேடம் 40.48 
இதை 60 ஆல் பெருக்கி 60 ஆல் வகுக்க வந்தது அர்த்தா திகப்படி 41. இது 
மினிட் இது ரௌத்திரி வைகாசி 30 உ ஸ்திரவாரம் காலை மணி 
5 , மினிட் 41 - க்குப் பறங்கிப்பேட்டையில் சூரிய உதயம் ஆம் . 


59 


திதிஸ்புடம் : -- சந்திரன் சுத்தஸ்புடத்தில் சூரியஸ்புடம் : கழிக்கவும் - 
இயலாவிடின் மண்டலம் சேர்த்துக் கழித்துச் சேடத்தைப் பாகா திகள் 
செய்து 12. ஆல் வகுக்க வேண்டும் . அப்படி வகுத்து வரும் ஈவு சுக்கிலபட்ச 
சுத்தப் பிரதமை முதல் சென்ற திதியாம் . சேடம் வர்த்தமான திதியில் 
கதகாலம் . அதைப் 12 பாகையில் கழிக்க வருவது போக்கிய காலம் . இரண் 
டையும் விலை செய்து தனித்தனி 60 ஆல் பெருக்கி வரும் ஈவைச் சந்திர 
கதிஸ்புடத்தில் சூரிய கதிஸ்புடத்தைக் கழித்து மிச்சத்தைக் விகலை செய்து 
தனித்தனி வகுத்தால் வரும் ஈவு நாழிகை. சேடத்தை 60 ஆல் பெருக்கி 
வகுக்க வருவது விநாடி 

உதாரணம் : -சந்திரகதிஸ்புடத்தில் சூரியகதிஸ்புடத்தைக் கழித்த 
மிச்சம் 767.21 . இதன் கலை 46041. சந்திரஸ்புடத்தில் சூரியஸ்புடத்தைக் 
கழித்த மிச்சம் 10-0-10-15 . இதன் பாகை 300-10-15 . இதைப் 12 ஆல் 
வகுக்க ஈவு 25 ( 25 ஆவதாகிய ) கிருஷ்ண பக்க தசமி திதி சென்று விட்டது . 
0.10.15 . இது ஏகாதசி திதியில் கதகாலம் . இதை 12 பாகையில் கழிக்க 
11.49.45 இது போக்கிய காலம் . கதகாலம் ( .10 15.10 x 60 + 15X60 
36900. போக்கியகாலம் 01.49.45 . 11X60 + 49X 60 + 45 x 60 = 2555100 . 
கதகாலம் 36900 + 46041 = 0 நாழிகை, 48 விநாடி . போக்கிய 
2555100+ 46041 = 55 நாழிகை, அர்த்தாதிகத்துடன் 30 விநாடி 
ஜனன காலத்தில் கிருஷ்ணபக்க ஏகாதசி திதி சென்றது நாழிகை 0.48 . 

செல்லவேண்டியது நாழிகை 55.,3049 
கிருஷ்ணபக்க ஏகாதசி திதி பரம நாழிகை 56:18 . 


காலம் 


நட்சத்திரஸ்புடம் : - சந்திரன் சுத்த ஸ்புடத்தைக் கலைகள் செய்து 
ஆல் வகுத்து வந்த ஈவு சத நட்சத்திரம் . சேடம் வர்த்தமான நட்சத்திர , 
கதகாலம். இதை 600 கலைகளில் கழிக்க வருவது போக்கிய கா 

. 
விரண்டையும் தனித்தனி விகலை செய்து 60 ஆல் பெருக்கி இத போக 
காலமாகக் கொள்க . சந்திர க்திஸ்புடத்தை விகலைகள் செய்து , இதனால் 
காலத்தையும் போக்கிய காலத்தையும் தனித்தனி வகுக்க வரும் ஈவு நாழிகை 
சேடத்தை 60 ஆல் பெருக்கி வகுக்க வரும் ஈவு விநாடி . இரண்டையும் 
( சென்ற நாழிகை விநாடிகளையும் செல்ல வேண்டிய நாழிகை விரடிகளையும் ) 
சேர்க்க வருவது ஜன்ம நட்சத்திரத்தின் ஆதியந்த பரம நாழிகையாபாகும் . 

உதாரணம் : - சுத்த சந்திரஸ்புடம் 11.28.7.22 . இதைக் கலைகள் 
செய்ய 21487.22-800 = 26 : -687-22 . உத்திரட்டாதி நட்சத்திரம் சென் 
விட்டது , இரேவதி நட்சத்திரத்தில் க -தகாலம் 687-22 . இதை " 800" கலை 


உதாரணம் : 


சேடம் -கதகாலம் . அதை 800 கலைகளில் கழிக்க வருவது போக்கியகாலம் , 
சேடத்தை 12 ஆல் பெருக்கி வகுக்க வருவது மாசம் . மிச்சத்து 

60 
ளில் கழிக்க 112-38 இது போக்கியகாலம் . கதகாலம் 687X60 + 22x 60 - 
2474520. போக்கிய காலம் 112.38 112X 60 + 38 x 60 = 405480 . 
காலம் 2474520 49461 = 50 நாழிகை அர்த்தா திரத்துடன் 2 விநாடி. 
போக்கிய காலம் 405480 + 49461 = S நாழிகை அர்த்தாதிகத்துடன் 12 விநாடி . 
Enஜனன காலத்தில் இரேவதி நட்சத்திரம் சென்றது நாழி 

50.2 . 
செல்லவேண்டியது நாழிகை 8.12 . 

இரேவதி நட்சத்திரம் பரம நாழிகை 58.14 . 
4 யோகஸ்புடம் : -- சூரிய சந்திர ஸ்புடங்கள் இரண்டையுங் கூட்டிக் 
கலை - விகலைகளாகச் செய்து 800 ஆல் வகுத்து வந்த ஈவு சென்ற யோகம் , 
இரண்டையும் தனித்தனி விகலை செய்து 60 ஆல் பெருக்கி சூரியகதியையும் 
த்திரக்தியையும் சேர்த்து விகலை செய்து அதனால் தனித்தனி வகுக்க வரும் 
ஈவு நாழிகை. சேடத்தை 60 ஆல் பெருச்சி வகுக்க வந்த ஈவு விநாடி , 

சூரிய சந்திர ஸ்புடங்களைச் சேர்த்து வந்த தொகை 
11.26 4:29 . இதன் கலைகள் 3364 29 + 800 = 4. ஆவதாகிய சௌபாக்கிய நாம 
யோகம் சென்றுவிட்டது . 164.29 இது சோபன நாம யோகத்தின் கத 

635.31 . இது போக்கியகாலம் . கதகால விகலையை 60 ஆல் பெருக்கி 
து . 59214 ) போக்கியகால விகலையை 60 ஆல் பெருக்கினது 
சூரியகதியையும் சந்திர கதியையும் சேர்த்து விகலையாக்கினது 52881. இத 
நல் கதகாலம் 592140 + 52881 = 11 நாழிகை அர்த்தா திகத்துடன் 12 . 
ரேடி . போச்கிய காலம் 2287860+ 52881 = 43 நாழிகை அர்த்தாதிகத்து 
1.216 விநாடி . 
ன் காலத்தில் சோபன நாம யோகம் சென்றது நாழிகை 11-12 , 

செல்ல வேண்டியது நாழிகை 43-16 . 

சோபன நாமயோகம் பரம நாழிகை 54-28 . 
கரணம் : -- ஒவ்வொரு திதியின் பாதி பாகமே காண மாதலான் திதி 

சுமம் அறிந்தார்க்கு ஒவ்வொரு கரணத்தின் சூட்சுமம் அறிய எது 
ண்டு , ஆனதால் அதை இங்கே கூறவில்லை. 
கட்டுதசா சிஷ்டம் --ஜன்ம நட்சத்திரத்தில் செல்ல வேண்டிய நாழி 
கயை விநாடியாக்கி அந்தந்த நட்சத்திரநாதன் தசா வருஷங்களாற் பெருக்கி 
SPE ழிகையை விநாடியாக்கி அதனால் வகுத்து வந்த ஈவே ருஷம் , 
பெருக்கி வகுக்க வருவது நாள் , மிச்சத்தை 60 ஆல் பெருக்கி வகுக்க வருவது 
பழிகை 

தாரணம் : - ஜன்ம நட்சத்திரம் இரேவதி பரமநாழிகை 58.14 
ரவதி நட்சத்திரம் செல்ல வேண்டிய நாழிகை 8.12.8x60 + 12x17 = 


காலம் , 


2187860 


30 ஆல் 


-- 


61 


8364 + 3492 = 2 D , 4 மீ , 21 நாள் , 46 விநாடி ஜனன காலத்தில் புதன் 
மகா தசையில் செல்ல வேண்டியது » 2-4.21-46 . 

காலச்சக்கர தசாசிஷ்டம் : -- ஜன்ம நட்சத்திரத்திற்கு நான் 
பாதங்களாக அந்தந்தப் பாதத்திற் சென்ற நாழிகை விநாடிகளை , அந்தந்தத் தசா 
நாதன் வருடத்தாற் பெருக்கி ஒரு பாதத்திற்குள்ள பரமநாழிகையால் வகுக்க 
வரும் ஈவு வருஷம் மாசம் நாள் நாழிகை ( இரேவதி நட்சத்திரம் நான்காம் 
பாதத்திற்குச் சவ்ய மீன குரு கால சக்கர தசை ). 

உதாரணம் : -- பரமநாழிகை 58.14 . பாதம் 1 - க்கு நாழிகை 14-33 ,. 
ஜனனகாலத்தில் இரேவதி நட்சத்திரம் 4 - ம் பாதத்தில் செல்லவேண்டியது 
காழிகை 8.12 . 8x60 + 12 = 492 x 10 = 4920. பரமநாழிகை 14 x 60 + 33 = 
873 , 4920 +873 = » 5 மீ 7 நாள் 13 அர்த்தாதிகத்துடன் நாழிகை 52 
ஜனன காலத்தில் சவ்யமீன . தருதசை ( பாக்கி ) செல்லவேண்டியது ஓ 
5.7.18.52 . 

தளிகாதி துமாதி உபக்கிரகங்களின் ஸ்புடம் : - இதன் விவரம் 
என்னால் வெளியிடப் பெற்றிருக்கும் பலதீபிகை 25 ஆம் அத்தியாயத்தில் 
மிகத் தெளிவாய்க் கூறப் பெற்றுளபடியால் ஆங்கே கண்டு கொள்க. 

* தசவர்க்கச் சக்கரம் வரைதல் 
இதுவரையில் சூரியாதி நவக்கிரகங்களின் சுத்தஸ்புடங்களைச் செய்து 
கொண்டோம் . இனி கிரகர் தியர்கள் இருக்கவேண்டிய இடங்களில் அவர் 
களை வைத்தெழுதவேண்டும் . இவை . இராசி - ஹோரா ., 

இமாசி - ஹோரா - திரேகாணம் சப்த 
மாம்சம் . கவாம்சம்- தசாம்சம் . துவாதசாம்சம் - சோடசாம்சம் ( கலாம்சம் ) - திரிம் 
சாம்சம் - சஷ்டியாம்சம் எனப் பத்து வகைப்படும் . 


சந்தி . கேது . சூ . சு . 


ல . 


புதன் 


சந் கே 


சு.சூ 


1 . 


2 . 


குரு 


இராசி . 


மிதுனம் .. 


சனி 


சளி 


ஹோரை 


Z 


இராகு செவ் . 


* இதன் விவரம் என்னால் இரண்டாம் பதிப்பாக வெளியிடப் பெற்றி 
ருக்கும் மந்த்பேஸ் வரீய மென்னும் பலதீபிகை 22 - ஆவது அத்தியாயத்தில் 
விரிவாய்ப் பலனுடன் கூறப்பெற்றிருக்கின்றது . 

* இந்தத் தசவர்க்க சக்கரம் வரைதல் பற்றி என்னால் வெளியிடப் பெற் 
கள பலதீபிகை மூன்றாவது அத்தியாயம் மிகத் தெளிவாய்க் கூறும் . 
மற்ற விவரங்களை ஆங்காங்கே கண்டு கொள்க . 


ஐ 


62 


ல 


சரு 


ந்தி . சுக் . 


சூரி . 


குரு . 


செவ் 

இரா . 
3 
திரேக்காணம் 
மிதுனம். 


இரா 


4 


சுக் 


சப்தமாம்சம் . 

கடசம் . 


கே 


சூ.சனி 


செவ் 


சந்தி புதன் 


சனி 


கே 


பு 


சந்தி . இரா . 


இரா. 


புதன் . 


சுக் . 


செவ் . 


ல 


5 
நவாம்சம் 
விருச்சிகம் , 


6 
தசாம்சம் . 
கடகம். 


குரு . 


சனி . 


சரு.து 
சுக் 


கேது சூ.செ. 


சனி . 


சூ . 4 


கு. கே 


- 


இரா . 


சு 


குரு 


செவ் 


சூரி . 
சந்தி 


ல 


கேது 


ல 


சுக . 


சந்தி . 

7 
துவாதசாம்சம் 
சு.சனி 

கடகம். 


8 


செவ் 


கேது . புதன் . 


புதன் . 
சனி . 


ல 


கேது 


இரா . 

சூரியன் 56 - க்கு ரக்ஷோகணாம்சம் . 

சந்திரன் 57- க்குக் குபேராம்சம் . 
9 

அங்காரகன் 57.க்குக் குபேராம்சம் . 
திரிம்சாம்சம் . 5 புசன் 30 - க்கு மந்ததாத்மசாம்சம் . 

குரு 46 - க்குக் காலாம்சம் . 
மேஷம் . 
சுக்ரன் 

சுக்கிரன் 45 - க்கு அஹியம்சம் . 
புதன் செ 

சனி 28.க் குக்ஷிதீஸ்வராம்சம் . 

இராகு - கேது 42.க்கு முக்கியாம்சம் . 
சனி சந்தி 

லக்கினம் 10 - க்கு அக்னியம்சம் . 


சு . 


பல விஷயம் . 


இனிக் கிரகங்களின் பலங்கள் முழுவதுங் கணிக்க வேண்டிய விவரங் 
கள் யாவும் ஸ்ரீபதி ஜாதக கர்மபத்ததியில் தெளிவாய்க் கூறப்பெற்றுள்ளன . 
அப்பலங்களின் உள்ளுறைகளுட் சில வருமாறு : 

பாவபல அத்தியாயத்தில் : - நத உந்நத விவரங்கள் - தனகர்ம ரிணகர்ம 
பாவஸ்பட கணனம் -4 . 10 - ஆம் பாவங்களின் கணனங்கள் - இவைகளை யொட் 
டிய ஏனைய விவர கணனம் - பாவச் சக்கர கணனம் - பாலசந்தி கணனம் பாவ 
பல கணனம் - ஆரோகண அவரோகணபல கணனம் முதலியனவும் , 
திருஷ்டி பல அத்தியாயத்தில், - திரக பார்வையின் அளவை 

கிரக கணனம் 
அங்காரக - குரு - சனி இவர்கள் நோக்குகளிற் கவனிக்க வேண்டிய விசேஷ 
திருஷ்டி கணனம் முதலியனவும் , 

ஷட்பல அத்தியாயத்தில் - ஷட்பல கணிரங்களான ( 1- ஆவது ) உச்ச 
பல கணனம் - சப்தவர்க்கஜபல கணனம் யுக்மபாம்சக கதபல கணனம் - கண்ட 
காதிபல கணனம் - பாந்தமத்திய முகபல கணன ஐக்கியங்களாகிய ஸ்தான பல 
கணனங்களும் , ( 2 - ஆவது ) திக்குபல கணனமும் , ( 3 - ஆவது ) தினராத்திரிபல 
கணனம் - பட்சபல 

கணனம் - அன்ஹஸ் திருபாக பல கணனம் வருஷ மாச 
தின . ஹோராபல ஐக்கியங்களாகிய காலபல கணிதங்களும் , ( 4 - ஆவது ) அயன 
பல கணனம்- சேஷ்டாபல கணனம் - கிரக கிராந்திபல கணனம் ஸ்புடகிராந்தி 
பல கணனம் - யுத்தபல கணன ஐக்கியங்களாகிய சேஷ்டாபல கணிதங்களும் , 
( 5 - ஆவது ) நைஸர்க்கிகபல கணனமும் , ( 6 - ஆவது ) தீருஷ்டிபல ( திருக் ) 
கணிதமும் . தன்வாதி துவாதச பாவங்களின் திக்குபல கணனம் , ஷட்பல 
கணனம் முதலியனவும் , 


ஷ்ட கஷ்டபல அத்தியாயத்தில் - இஷ்ட கஷ்ட பலகணனம் .உச்ச 
" சுமிகணனம் சூரிய சேஷ்டா கேந்திர கணனம் - சந்திர சேஷ்டா கேந்திர 
கணனம் - சேஷ்டா ரசுமி கணனம். உச்சபல சேஷ்டாபல கணனம்- இஷ்ட 
குணித ஷட்பல கனனம் - கஷ்டகுணித ஷட்பல கணனம் .இஷ்ட குணித 
கிரக திருஷ்டி கணனம்- கஷ்ட குணித கிரக திருஷ்டி கணனம்-இஷ்ட 
குணித பாவ திருஷ்டி கணனம் . கஷ்ட குணித பாவதிருஷ்டி கணனம் , இஷ்ட . 
ணித சப்தவர்க்கஜ பல கணனம்- கஷ்ட குணித சப்தவர்க்கஜ பல கணனம் , 
ஓஷ்ட குணித சப்தவர்க்கஜ ஸ்புடீகரணபல கணனம் , கஷ்ட குணித சப்த 
வர்க்கஜ ஸ்புடீகரணபல கணனம் முதலியனவும் , 


64 


ஆயுர்த்தாய அத்தியாயத்தில் : - உச்ச குணக கணனம் -சேஷ்டா குணக 
கணனம் ஸ்புட குணக கணனம் - ஆச்ரய குணக கணனம் - கர்ம யோக்கிய 
குணக கணனம் - ஆயுஷ்கலா கணன 

ஆயுஷ்கலா கணனம் - அம்சாயுர்த்தாய - பிண்டாயுர்த்தாய . 
விஸர்க்காயுர்த்தாய.ஜீவ சர்மோ தி தாயுர்த்தாய கணனங்கள் - மேற்கூறிய அம்சா 
யுர்த்தாய -பிண்டாயுர்த்தாயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஓரிராசியி 
விருக்கும் போது சக்கரார்த்த பாத ஹானியால் வருகணனம் . சக்கரபாத ஹாண 
விஷயமாய்த் தேவலர் கூற்று - இலக்கினத்தில் தீயார் நிற்கு ஞான்று பிண்ட 
நிஸர்க்காயுர்த்தாய குறைதற் கணனம்.நிஸர்க்காயுர்த்தாய கணனம்- பிரஸ்தாப 
மூவகை ஆயுர்த்தாயங்களும் இது விஷயமாய் ஸ்ரீ நீலகண்டர் அபிப்பிராயம் . 
ஜிவசர்மாயுர்த்தாய கணனம் - பிண்ட நிஸர்க்க ஜீவசர்மாயுர்த்தாயங்களில் இலக்கி 
னாயுஸ் கணனங்கள் -இதுவிஷயமாய் விசேஷ நிலைகளில் ஸ்ரீதரர் முதலியோர் 
களின் அபிப்பிராயங்கள் - இவைகளைப்பற்றிய கணன வகை முதலியனவும் , 

அரிஷ்ட பங்க நிர்ணய அத்தியாயத்தில்: - அரிஷ்ட . அரிஷ்ட பங்க நிர் 
ணய கணிதங்கள் இது விஷயமாய் தார். கேசவதைவக்ஞர் - ஸ்ரீ கலியாண 
வர்மா மாண்டவ்யர் முதலியோர்களின் அபிப்பிராயங்கள் முதலியனவும் , 

தசாந்தர தசர் அத்தியாயத்தில் - தசா காலங்களில் நடைபெறும் உத்த 
மோத்தம உத்தம மத்திம அதம தசா கணிதங்கள் - -ன்னிருவகைப்படும் தசா 
பாக கணிதங்கள் , தசாக்கிரம கணி தங்கள் - அம்ச காயுர்த்தாயத்தில் தசாவரிசை 
கணனம் - பிண்டாயுர்த்தாய நிஸர்க்காயுர்த்தாய தசா வரிசை கணனம் - அந்த 
ரசா கிரம கணிதம்.விதசா உபதசா... கிரம கணிதம் . தசா அந்தர தசா முதலிய 
வைகளில் ஆரம்பகால இறுதிசால சணனம் ஆகிய இவை முதலியனவும் , 

பிரகீரண அத்தியாயத்தில் - பலவகை சுபாசுப் பலங்கள் - அஷ்டவர்க்க 
பலங்கள் - கிரக ரசுமிகளின் ராஜயோக பலம் - தசா கால அரிஷ்டம் . அரிஷ்ட 
பங்கம் - அரிஷ்ட பயா திகாலம்- அரிஷ்டபய நிவர்த்தி - ஸ்திரீஜாதக பலம் 
கிரியாண பல விஷயம் - இக்கணித சாஸ்திரத்தின் ஆராய்ச்சிக்கு வேண்டிய 
சில விஷயங்கள் ஆகிய இவைகளே . 

சுபம் . 

சுபம் . 
அச்சில் 
இந்நூற் பிரதி 1 - க்குக் கிரயம் நபா வி . பி . செலவு பிரத்தியேகம் . 


சுபம் 


சித்தாந்த திருக்கணிதம் 


முற்றும் . 


சகலகலாவல்லவன் திருவடி வாழ்க. 


மனோரஞ்சினி பிரஸ் , சௌகார்பேட்டை , சென்னை , 


